ஸ்ரீமதேராமாநுஜாயநம :. 

இயற்பா 
பூதத்தாழ்வார் திருவாய்மலர்ந்தருளிய 
ரண்டாம் திருவந்தாதி . 


இந்த க்ரந்தம் 
அபாரகருணாஸாகரரான பெரியவாச்சான்பிள்ளை 

திருவாய்மலர்ந்தருளிய 
மணிப்ரவாள வ்யாக்யா நவ ஹிதம் . 

அப்பு அரும்பதஸஹிதம் 

இச்சபாபண்டிதரான 
சிங்கப்பெருமாள் கோவில் 

ஸ்ரீமான் - மாடபூசி 
தர்க்க தீர்த்தர் - ராமாநுஜாசார்யரால் 

எழுதப்பட்ட ப்ரதிபதஸஹீதம் 


அநேக தேசாநீத ஸ்ரீ கோசங்களின் ஸஹாயத்தினால் 
லேககப்ரமாதாதி ஜநித தோஷங்களில்லாமல 

மேற்படி 
ராமாநுஜாசார்யராலும் 
ஸி . முத்துக்ருஷ்ண நாயுடு அவர்களாலும் 

பரிசோதிக்கப்பட்டு 


ஸ்ரீ வைஷ்ணவக்ரந்த முத்ராபகஸபை ( லிமிடெட் ) யாரால் 

சென்னப்பட்டணம் , 
ஸ்ரீநிகேதந முத்ராக்ஷரசாலையில் 
ஸ்ரீபராங்குசதிருவவதாராதி - ரு 02 . 

பலவஸமவத்ஸரத்தில் . 
பதிப்பித்துப் ப்ரசுரம் செய்யப்பட்டது . 


ககக. 
விஜயதேதராம் . 


ஸ்ரீமதேராமா நுஜாயநம : . 
ஸ்ரீவைஷ்ணவக்ரந்த முத்ராபகவபை ( லிமிடெட் ) 
1882- ம் வருஷத்திய ஆறாவது ஆக்டுப்ரகாரம் ரிஜிஸ்டர் செய்து 

ஸ்தாபிக்கப்பட்டது . 


ப்ரதிமாதம் 5- பாரங்களுக்குக் குறையாமல் சாஸ்வதமாய் அச்சிட்டு 
மூன்றுதலைமுறைகளுக்கு பேட்ரன்களுக்கு 12 - காபிகளும் , பாகஸ்தர்களுக்கு 
5-காபிகளும் போஷகர்களுக்கு 1 - காபியும் ப்ரதிமாதம் கொடுக்கப்படும் . 

பேட்ரன் சந்தா ரூபாய் - 200 , பாகஸ்தர்களுக்கு சந்தா ரூபா 100 , 
போஷகர்களுக்கு சந்தா ரூபா 20 , மொத்தமாயாவது பாதி இங்லீஷ்மீ 
15 உக்குள் 10 - ல் ஒருபாகமாயாவது கட்டவேண்டும் . இவர்களுக்குப் ப்ர 
வேசவர்த்தனைக்ரமமாக ரூபா , 2-0-0 , ரூபா , 1-0-0 , ரூபா , -0-4-0 . 

மற்ற விவரங்களெல்லாம் சட்ட புஸ்தகத்தில் பார்த்துக்கொள்ளவேண் 
டும் . இதின் விலை அணா 2 . 
இந்த வபையாரால் இதுவரையில் அச்சிட்டு 

ப்ரசுரம் செய்யப்பட்ட க்ரந்தங்கள் . 
தனில்லோகம் ஸவ்யாக்யாநம் ப்ரதிபத்தாத்பர்யஸஹிதம் மேலான 

காகிதம்தமிழ்லிபி 3-4-0 
பாரதாதி தனில்லோகம் டிடோ 

0-5-0 
பராசரவிசிஷ்ட பரமதர்மசாஸ்த்ரம் தாத்பர்ய ஸஹிதம் 

0. - 14-0 
ராமசரமஸ்லோகம் ஸவ்யாக்யாநம் டிடோ 

9-3-0 
இயற்பா முதல் திருவந்தாதி ஸவ்யாக்யாநம் ப்ரதிபதடீகா அரும் 

பத ஸஹிதம் டிடொ 1-2-0 
டிடொ இரண்டாந்திருவந்தாதி டிடொ 

0--12-0 


தனிஸ்லோகம் ஸவ்யாக்யாநம் ப்ரதிபத்தாத்பர்யஸஹிதம் உயர்ந்த 

காகிதம் தெலுங்குலிபி 3-4-0 
ராமசரமல்லோகம் டிடொ 

0-3-0 
பாரதாதி தனில்லோகம் டிடோ 

0-5-0 
இயற்பா முதல் திருவந்தாதி ஸவ்யாக்யாநம் ப்ரதிபத டீகா 

அரும்பத ஸஹிதம் 1-3-0 
டிடோ இரண்டாந்திருவந்தாதி 

டிடொ 

0 - .12-0 
இப்படிக்கு , 
கராலபாடி - ஆழ்வாரய்ய , 

கார்யதர்சி-தனாதிகாரி . 
கெ . 31 , வெங்கடாசல முதலிதெருவு , சென்னை . 


ஸ்ரீ 

ஸ்ரீமதேராமாநுஜாய நம : 
ஸ்ரீவைஷ்ணவக்ரந்தமுத்ராபலபை , (லிமிடெட் ) 

இயற்பா 
இரண்டாம் திருவந்தாதி . 


இந்த க்ரந்தம் , திவ்யப்ரபந்தத்தில் கூ - வது ஆயிரமான இயற் 
பாவில் உ - வது , ப்ரபந்தம் . இதில் பாசுரம்.க 00 . இதை யருளிச்செ 
ய்தவர் , நிர்ஹேதிகபகவத்கடாக்ஷ லப்த விபவரான பூதத்தாழ்வார் . 
இவர் முதலாழ்வார்கள் மூவரில் இரண்டாமவர் . இவர் , மஹாபலி 
புமென்கிற திருக்கடல்மல்லை யென்னும் திவ்யதேசத்தில் குருக் 
கத்திப்பூவி லவதரித்த லோகோஜ்ஜீவநகாரான அயோநிஜர் . பூகம் 
என்று உண்மைக்கும் , ஆத்மாவுக்கும் பெயர் . இவர்வாஸ்தவார்கதத் 
தைத் தம்முடைய ப்ரபந்தத்தில் அருளிச்செய்தபடியாலும் , " ஜா நீ 
காெெதவ 88 தழ - ஜ்ஞா நீத்வாதமைவமே மதம் என்கிறபடியே 
ஜ்ஞாநாதிகரான இவர் ஸர்வேஸ்வரனுக்கு ஆத்மாவாயிருக்கிறபடி 
யாலும் இவருக்கு பூதத்தாழ்வாரென்று திருநாமம் . 

இவர் , தவாபரயுகாதி - அசு 0500 - வது ஸம்வத்ஸரமான ஸித் 
தார்த்தி ஸம்வத்ஸரம் ஐப்பசி மாஸம் சுக்லவ மீ 

மாஸம் சுக்லநவமீ புதன்கிழமை 
அவிட்டநக்ஷத்ரத்தி லவதரித்தார் . இவர்க்கு நாமாந்தரங்கள் : பூதா 
ஹ்வயர் - மல்லாபுராதீசர் . திருவா ராதகம் : ஆழ்வார்கள் நைநார் . 
ஆசார்யர் : ஸேரை முதலியார் . இவர் ப்ரபாவத்தைப்பார்த்து ஸ்ரீகௌ 
மோதகியினம்சமென்பர்கள் . இவர் பாடின திருப்பதிகள் , கோயில் , 
திருமலை , திருக்கடல்மல்லை , திருக்கோவலூர் . 


இவர் ப்ரபாவங்களும் , இப்ப்ரபந்தத்துக்கு வ்யாக்யாநம் அது 
க்கு அரும்பதம் ஸாதித்தருளின பூர்வாசார்யர்களும் , அவர்கள் பர 
பாவங்களும் , இவ்வாழ்வாரோடு ஸமான வ்ருத்திகரான பொய்கை 
யாழ்வார் அருளிச்செய்த முதற்றிருவந்தாதி பீடிகையில் விவரிக்கப் 
பட்டிருக்கிறது . 


உ 


இயற்பா இரண்டாந் திருவந்தாதிபீடிகை. 


திருநக்ஷத்ர தனியன் . 
துாய நிஷா த.த.கஜோ @ ara 3 | 
தீரோவ லோதலாஜாவர வேமாகழ 
ஜோவரவரானாயவீசுவ - சோ ஓவழ 
250 நாஜியோவிஷோஜோ நவகே ஓயசு || 
துலாத நிஷ்டா ஸம்பூதம் பூதம்கல்லோலமாலிரு : 
தீரே புல்லோத்பலாமல்ல புர்யமீடேகதாம்சகம் . 


மல்லாபுரவராதீசம் மாதவீ குஸுமோத்பவம் 
பூதம்நமாமியோவிஷ்ணோ: ஜ்ஞாந தீபமகல்பயத் 


வாழி திருநாமம் . 


அன்பேதகளி நூறு மருளினான் வாழியே 
ஐப்பசியி லவிட்டத்தி லவதரித்தான் வாழியே 
நன்புகழ்சேர் குருக்கத்தி நாண்மலரோன் வாழியே 
நல்ல திருக்கடல்மல்லை நாதனார் வாழியே 
இன்புருகு சிந்தைதிரி யிட்டபிரான் வாழியே 
எழில் ஞானச் சடர் விளக்கை யேற்றினான் வாழியே 
பொன்புரையும் திருவரங்கர் புகழுரைப்போன் வாழியே 
பூதத்தார் தாளிணை பிப்பூதலத்தில் வாழியே. 


இப்படிக்கு , 


பாபண்டிதர்கள். 


КС СКС СКСЖСКСКС 


ஸ்ரீ 
ஸ்ரீமதேராமாநுஜாயநம : 
பிள்ளைலோகம் ஜீயரருளிச்செய்த 


இரண்டாந் திருவந்தாதி . 


தனியன் வ்யாக்யா நம் 


அவதாரிகை. - (என் பிறவி தீரவித்யாதி ) இதில் திவ்யப்ரபந்த 
ப்ரதாதாவுமாய் திவ்யதேசத்தை ஜந்மதேசமாக வுடையருமா யிருக 
கிற பூதத்தாருடைய ஸ்ப்ருஹணீயமான திருவடிகளை ஜந்ம ஸம்பக் 
தமறும்படி பஜித்தேனென்கிறது . * இன்னமுதா வன் பே தகளியளி 
த்தாருமாய் , நன்புகழ்சேர் சீதத்தார் முத்துக்கள் சேரும் கடல்மல் 
லைப் பூதத்தார் பொன்னம் கழல்களை என் பிறவி தீரவிறைஞ்சினே 


னென்கிறது . 


திருக்குருகைப்பிரான் பிள்ளானருளிச்செய்த தனியன் , 


என்பிறவி தீர விறைஞ்சினே னின்ன முதா 
அன்பே தகளியளித்தானை - நன்புகழ் சேர் 
சீதத்தார் முத்துக்கள் சேரும் கடல்மல்லைப் 
பூதத்தார் பொன்னங் கழல் . 

ப - உ - இன் - போக்யமான , அமுதா - அம்ருதமாக , அன் 
பேதகளி - அன்பேதகளி என்னும் ப்ரபந்தத்தை , அளித்தான் 
க்கருபைசெய்து கொடுத்தவராய் , நல் - மலாக்யமான , புகழ் - கீர்த்தி 
யை , சேர் - அடைந்திருக்கிறதுமாய் , சீதத்தார் - குளிர்த்தியையு 
டைய , முத்துக்கள் - முத்துக்களானவை , சேரும் - அடைந்திருக் 
கிறது மான , கடல்மல்லை- திருக்கடல்மல்லை என்கிற திவ்யதேசத்தில் 
அவதரித்த , பூதத்தார் - பூதத்தாழ்வாருடைய , பொன் அம் - மிகவும் 
ஸ்ப்ருஹணீயமான , கழலை - திருவடிகளை , என் - என்னுடைய , பிற 
வி - ஸம்ஸாரம் , தீர - நசிக்கைக்காக , இறைஞ்சினேன் - வணங்கி 
னேன் , 


ச 


இரண்டாந் திருவந்தாதி தனியன் வ்யாக்யாநம் . 


வ்யாக்யாநம் . - இனி அவர் உபகாரகத்வ வைபவம் சொல்லு 
கிறது . இன்னனமுதா வன்பே தகளியளிக்கையாவது - * அமுதன்ன 
சொன்மாலையான இருந்தமிழ் நன்மாலை இணையடிக்கே சொன் 
னேன் " நாரணற்கு ஞானத்தமிழ்புரிந்தநான் " என்னும்படியான 
* அன்பேதகளியா என்னும் ப்ரபந்தத்தை உத்தமன் பேரேத் 
தும் திறமறிமின் " என்னும்படி உபகரிக்கை . அன்றிக்கே , கொ 
டுக்கை , 


கீழ் ஜ்ஞாந வைபவம் சொல்லிற்று , இனி ஜந்மவைபவம் சொல் 
லுகிறது ( நன் புகழ்சேர் சீதத்தார் முத்துக்கள் சேரும் கடல்மல்லைப் 
பூகத்தாரென்று ). அதாவது - பாலாக்யமான யாஸ்ஸு சேருமூரு 
மாய் சீதளாதிசய முக்காமணிகள் சேரும்படியாயுமிருக்கிற ஸ்தல 
மென்கை . * சீதக்கடலிலே பிறந்த முக்தாதிகளும் சீதளமாயிருக்கு 
மிறே . நன்புகழாலது 

யாவெெபசுவாஜ நழ - யசஸய்சைகபா 
ஜாம் " சேரும் கொடைபுகழ் எல்லையிலானை " " அந்தமில் புகழ் 
காரெழிலண்ணலே " எண்ணிறந்த புகழினானை என்னும்படியான 
* கடல்மல்லைத் தலசயனத்துறைவாரையும் , * எப்புவியும் பேசும் 
புகழ் பூதத்தாரையும் உடைத்தாகையாலு முண்டான முத்துக்கள் 
* வந்துதித்த வெண்டிரைகள் வெண்முத்தத்தைக் கொழிக்கை. * 
மாமணிவந்துந்து முந்நீர்மல்லையிலே . சங்கிடங்கொள் முத்தொன் 
றும் , கரைகடந்த முத்தொன்றும் , சேரும் ஸ்தலம் . " இக்கரை 
யேறி என்னக்கடவதிறே . கரைகண் டோர் " என்னும்படியான 
முக்தராயிற்று இவரும் , 


கடல் மல்லை - விலக்ஷணவஸ்துக்கள் சேரும்தேசம் . * சங்கு 
தங்கு தடங்கடல் கடல் மல்லையிறே . " மாமயிலை என்றிறே இவர் 
தாமும் மண்டியிருப்பது . " கச்சிக்கிடந்தவனூர் கடல்மல்லைத் தல 
சயனம் " என்று - அடுத்தடுத்துப்படிக்கும் தேசமாகவிறேபாடினார் . 
ஆகையால் , அவன் படுகாடு கிடக்கும் தேசமென்கிறது . ( கடல்மல் 
லைப்பூதத்தார் ) " தடங்கடல் பள்ளிப்பெருமான் தன்னுடைப்பூதம் 
என்னலாம்படியான தரத்தையுடையவர் . பாற்கடல்பாம்பணைமேல் 
பள்ளிகொண்டருளும் சீதனை யேதொழுவார் விண்ணுளாரிலும் சீரி 
யரே 

என்னக்கடவதிறே . " இண்டை கொண்டு தொண்டரேத்த 
வெவ்வுள் கிடந்தான் என்கிறபடியே * மிக்க சீர்த்தொண்டரான புண் 


இரண்டாந் திருவந்தாதி தனியன் வ்யாக்யாநம் . 


டரீகர் * வண்டுகொண்டு நறுந்துழாயலங்கல் கொண்டு சாத்தக்கிடந்த 
விடமிறே . 


கடல்மல்லைப் பூதத்தார் ) திருக்கடல் மல்லையில் குருக்கத்திப் 
பூவிலேயிறே பூதத்தார் ஐப்பசியில் அவிட்டத்திலே அவதரித்தது . 
இவரும் * இருந்தமிழ் நன்மாலை இணை படிக்கே சூட்டினாரிறே . அத் 
தையிட்டு * கடல் மல்லைப் பூதத்தாரென்கிறது . அவனுக்கும் , " க 
டல்மல்லைத் தலசயனத் துறைவார் என்றே நிரூபகம் . ( பூதத்தார் 
பொன்னங்கழல் - இறைஞ்சினேன் ) மேவினே னவன்பொன்னடி " 
என்னுமாப்போலே . " தமிழ்த்தலைவன் பொன்னடி என்னக்கடவ 
திறே . ( பொன்னம்கழல் என் பிறவி தீரவிறைஞ்சினேன் ) இவர் 
பொன்னடியடியாகவிறே ஜந்மஸம்ஸார பந்தம் நீங்குவது . இத்தால் , 
பூதத்தார் பாதத்தைப் பணியவே பிறப்பறும் என்ற தாயிற்று . ( க) 


- 


இரண்டாந் திருவந்தாதியின் தனியன் வ்யாக்யாநம் 


முற்றிற்று . 


பிள்ளைலோகம் ஜீயர் திருவடிகளே சரணம் . 


ஸ்ரீர ஸ்து . 
ஆழ்வார் திருவடிகளே சரணம் . 
எம்பெருமானார் திருவடிகளே சரணம் . 
பெரியவாச்சான் பிள்ளை யருளிச்செய்த 
இரண்டாந் திருவந்தாதி வ்யாக்யா நம் . 


காரணமான 


அவதாரிகை.- ( அன்பேதகளி) கீழில் திருவந்தாதியிலே உப 
யவிபூதி யுக்தனான வன் ஜசத்துக்கு சேஷியென்றார் ; இவர் அவ்வு பய 
விபூதியையும் தம்முடைய பக்தியாலே அநுஸந்தித்து பக்தி பரவச 
ராய்க் கவிபாடு கிறார் . அவர்க்கிந்த பக்தியில்லையோ வென்னில் ; 
உண்டு ; காரண கார்ய ரூபமான அவஸ்த்தாபேதமேயுள்ளது . உப 
யவிபூதியையும் அநுஸந்தித்துப் பிறந்தஜ்ஞா நமவரது ; அத பக்வ 
மாய் பக்திரூபாபந்தமான படி யிவரது , ஆழ்வார்களொருத்தர்க்கொ 
ருத்தர் பாவஜ் ஞராயிறே பரியாறுவது . 

அரும்பத விளக்கம்.-- ப்ரவேசே : பக்தியாலே யநுஸந்திக்கை- 
ஜ்ஞாநத்வாரா உபயவிபூதியையும் பக்திக்கு விஷயமாக்குகை. ஜ்ஞா 
நத்தாலே யறிந்து ஸ்வரூபரூபகுண விபூதிகளிலே ஸ்நேஹம் பிறக் 
கையென்றபடி . ஜ்ஞாநவிசேஷம் பக்தியா கையாலே , 
ஜ்ஞாநத்தோடு கார்யமான பக்தியோடு பேதமில்லை , அவஸ்தாபே 
தமேயுள்ளது ; அவரதும் பக்தியென்றபடி . ஜ்ஞா நபக்திகள் ஏகாம் 
யத்திலே உண்டாக வேண்டியிருக்க , அவருடைய ஜ்ஞாநமிவருக்கு 
பக்வமாகக்கூடுமோவென்ன , அருளிச்செய்கிறார் ( ஆழ்வார்களித் 
யாதி ) . 
அன்பே தகளியா ஆர்வமே நெய்யாக 
இன்புருகு சிந்தையிடு திரியா - நன்புருகி 
ஞானச் சுடர் விளக் கேற்றினேன் நாரணற்கு 
ஞானத் தமிழ்புரிந்த நான் . 

ப.உ.- அன்பே - பக்தியே , தகளியா - அகலாகவும் , ஆர்வமே 
அபிநிவேசமே , நெய்யாக - நெய்யாகவும் , இன்பு - ஆநந்தத்தாலே , 
உருகு - கரைந்திருக்கிற சிந்தை - மநஸ்ஸானது , இடு - போடத்தக்க , 
திரியா - வர்த்திகையாகவும் , (செய்து ), ஞானம் ஜ் ஞாநப்ரதமு 
மாய் , தமிழ் - த்ராவிடபாஷா ரூபமுமான ப்ரபந்தத்தை , புரிந்த 


எ 


இரண்டாந்திருவந்தாதி உ - பா , - ஞானத்தால் . 


122 


மான 


செய்த , நான் - யான் , நன்பு - ஜ்ஞாநஸ்வரூபமான ஆத்மா , உருகி - 
கரைந்து , நாரணற்கு - ஸர்வேஸ்வரனுக்கு , ஞானம் - பரபக்தியா 
கிற , சுடர் - உஜ்வலமான , விளக்கு - தீபத்தை , ஏற்றினேன் - ஜ்வலிக் 
கச்செய்தேன் . 

வ்யா.- அவ - முதற்பாட்டு . --ஜகத் வைசித்ரியினுடைய நிர் 
வாஹகத்வம் போரு மென்னைத்திருத்தினபடியென்ற நுஸந்திக்கிறார் . 

(( அன்பேதகளியா ) வையந்தகளியா " என்று வையத்தைத் 
தம்முடைய பக்தியிலே அநுஸந்தித்து பக்தியைத் தகளியாகக் 
கொள்ளுகிறார் . தைலவர்த்திகளுக்கு ஒரு ஆதாரம்வேணும் . ( ஆர் 
வமே நெய்யாக) அதடியாகப்பிறந்த அபிநிவேசமே நெய்யாக . 
ஆர்வமாகிறது - அன்பினுடைய த்விதீயபர்வம் . ((இன்புருகுசிந்தை 
யிடு திரியா ) விஷயத்தினுடைய ரஸ்யதையாலே சிதிலமானஹ்ருத 
யம் திரியாக . " நன்பு என்று ஜ்ஞாநம் , துணவாராவாச - 
தத்குண ஸாரத்வாத் என்கிறபடியே ஜ்ஞாதாவைக்காட்டுகிறது ; 
சுவாஹம் - அதாஹ்ய : " என்கிற ஆத்மா . இந்தபக்திக் கநுரூப 

ஸம்பந்தத்தையுடையவருக்கு . ( ஞானச் சுடர்விளக்கேற்றி 
னேன் ) பரபக்தியாகிற விளக்கேற்றினேன். ( ஞானத்தமிழ் புரிந்த 
நான் ) பரபக்தி பரவசனாய்க் கவிபாடுகிற நான் . 

( க ) 
அரு.-- பாட்டுக்கவ தாரிகை அருளிச்செய்கிறார் ( ஜகத்வைசித்ரியித் 
யாதி ) . ஜகத்தை , பூமியும் ஸமுத்ரமும் ஆதித்யதேஜஸ்ஸுமாக விசி 
த்ரமாக்கினாற்போலே , என்னையும் நாநாவித பக்தியுடையேனாம்படி 
பண்ணுவதே ! என்றீடுபடுகிறார் . முதற்பாட்டில் ஜ்ஞாநவிஷய 
மான வையத்தைத் தகளியாக்கினாரவர் . இவர் ஜ்ஞாநவிசேஷமான 
பக்தியைத் தகளியாக்குகிறாரென்றபடி . தகளிதானே துக்கென்ன , 
அருளிச்செய்கிறார் ( தைலவர்த்தீத்யாதி ) . 

( க ) 
ஞானத்தால் நன்குணர்ந்து நாரணன்றன் நாமங்கள் 
தானத்தால் மற்றவன் பேர் சாற்றினால் - வானத் 
தணியமர ராக்குவிக்கு மஃதன்றே, நங்கள் 
பணியமரர் கோமான் பரிசு . 

( 
ப.உ.- நாரணன் தன் - சேஷியான ஸர்வேஸ்வரனுடைய , நா 
மங்கள் - அஸாதாரணமான திருநாமங்களையும் , மற்று - இதைக்காட் 


( 
உ 
) 


அ 


இரண்டாங்கிருவந்தாதி - பா .-- பரிசு . 


கவண ந்து . 


டிலும் வேறான ( குணயோகத்தைச் சொல்லும் ) , அவன் - அவனு 
டைய , பேர் - திருநாமங்களையும் , ஞானத்தால் ஜ்ஞாநத்தாலே , 
நன்கு - நன்றாக , உணர்ந்து - அறிந்து , தானத்தால் - ஸ்தாநத்தால் 
( பக்தியால் ) , சாற்றினால் - சொன்னால் , நங்கள் - நமக்கு பந்துவாய் , 
பணி - கைங்கர்யபரருமான , அமரர் - நித்ய ஸூரிகளுக்கு , கோமான் 
ஸ்வாமியான ஸர்வேஸ்வானுடைய , பரிசு - ப்ரகாரம் , வானத்து - 
பரமாகாசமான ஸ்ரீவைகுண்டத்துக்கு , அணி - அலங்காரமான , அ 
மரர் - நித்ய ஸூரிகளோடு ஸமாகமாக , ஆக்குவிக்கு மஃது அன்றே 
செய்விக்குமதன்றா. 

( உ ) 
வ்யா.- அவ.-- இரண்டாம்பாட்டு .-- ( ஞாநத்தால் ) பக்திபரவ 
சராய்க் கவிபாடினார்க்கு அவன்கொடுக்கும் பரிசு சொல்லுகிறது . 

( ஞானத்தால் நன்குணர்ந்து ) பக்தியாலே என்றாகவும் 
( நாரணன் தன் நாமங்கள் ) அஸாதாரணமான நாராயணாதி நாமங்க 
ளை , விபூதியோகத்தைப்பற்றின நாமங்களை . ( தானத்தால் மற்றவன் 
பேர்சாற்றினால் ) பக்தியாயே உணர்ந்தபடியே சொன்னால் . ( வானத் 
தித்யாதி ) பரமபதத்துக் காபரணமான நித்யஸ ஒரிகளோடே ஒரு 
கோவையிலே கோக்குமதிறே . (நங்களித்யாதி ஒருநாள் பணிந்து 
ஒரு 

நாள் பணியாதிராதே பணிகையேஸ்வபாவமான அமரர் கோமா 
னுடையபடி . 

அரு.- இரண்டாம்பாட்டு .-- தானம் - ஸ்தாநமாய் பக்தி ஸ்தாக 
த்திலே . 

( உ ) 
பரிசு நறுமலரால் பாற்கடலான் பாதம் 
புரிவார் புகப்பெறுவர் போலாம் - புரிவார்கள் 
தொல்லமரர் கேள்வித் துலங்கொளிசேர் தோற்றத்து 
நல்லமரர் கோமான் நகர் . 

( ங ) 
ப -உ.- பரிசு - இளசான , நறு - அழகிய , மலரால் - புஷ்பத் 
தினால் , பாற்கடலான் - r ராப்தியில் பள்ளிகொண்டவனு டைய , 
பாதம் - திருவடியை , புரிவார் - விரும்புவோர்கள் , புரிவார்கள் - ( பக 
வத்ப்ராப்தியில் ) விருப்பமுடையவர்களாய் , தொல் - பழையர்களான , 
அமரர் - (ப்ரஹ்மாதி ) தேவர்கள் , கேள்வி - கேட்டறியத்தக்கதாய் , 
துலங்கொளிசேர் - மிகுந்ததேஜஸா : - கூடினதாய் , தோற்றத்து . 


இரண்டாந்திருவந்தாதி ச - பா.- நகரிழைத்து . 


ப்ரகாசித்துக்கொண்டிருக்கிற , நல் - லாக்யமான , அமரர்- நித் 
யாரிகளுக்கு , கோமான் - ஸ்வாமியான ஸர்வேஸ்வானுடைய , 
ககர் பட்டணமான ஸ்ரீவைகுண்டத்தை, புக - ப்ரவேசிக்க , பெறு 
வர் போலாம் - பெறுவராம் . 


வ்யா .-- அவ . - மூன்றாம்பாட்டு . - (பரிசு ) அவன் செய்ததிலே 
தா மீடுபடுகிறார் . 

( பரிசு நறுமலரால் ) பக்திப்ரகாரத்தாலே செவ்விப்பூவைக்கொ 
ண்டு . ( பாற்கடலான் பாகம் புரிவார் ) ஸம்ஸாரிகளை யக்கரைப்படுத்த 
வேணுமென்று திருப்பாற்கடலிலே கண்வளருகிறவனுடைய திரு 
வடிகளை ஆஸ்ரயிக்குமவர்கள் . ( புகப்பெறுவர் போலாம் ) . ( புரிவார்க 
ளித்யாதி ) ஸா தகராய் முற்பட நாலுநாளிருந்துள்ள ப்ரஹ்மாதிக 
ளென்றும் கேட்டேபோவதாம் . ( துலங்கொளிசேர் தோற்றத்து ) 
சுதுகந வதக - அத்யர்க்க நல தீப்தங்கத் " என்று மொளியை 
யுடைத்தாயிருந்துள்ள. ( நல்லமரர்கோமான் நகர் ) என்றும் ஸாத்ய 
ரான நித்யஸரிகளுக்கு சேஷியாயிருந்துள்ளவனுடைய நகரை , 
" பரிசு நறுமலரால் பாற்கடலான் பாதம் புரிவார் புகப்பெறுவர்போ 

என்ன ஆச்சர்யமோ வென்றீடுபடுகிறார் . ( ங ) 
அரு.-- மூன்றாம்பாட்டு .-- புரிகை - முயலுகை. துலங்குகை - 
விளங்குகை. தோற்றம் - மிக்க வொளியையுடைத்தாய்ப் ப்ரகாசிக் 


, 


லே ; 


கை . 


நகரிழைத்து நிக்திலத்து நாண்மலர்கொண்டு , ஆங்கே 
திகழுமணி வயிரம் சேர்த்து - நிகரில்லாப் 
பைங்கமல மேந்திப் பணிந்தேன் பனிமலராள் 
அங்கம் வலங்கொண்டா னடி 

ப - உ . - நகர் - ( என்னுடையமகஸ்ஸை ) நகரமாக , இழைத்து 
செய்து , ஆங்கே - அந்தாகரத்தில் , திகழும் - உஜ்வலமான, மணிவயி 
ரம் - ( அபிவேபமாகிய ) மாணிக்க வயிரங்களை , சேர்த்து - சேக 
ரித்து , நித்திலம் - ( ஸ்நேஹமாகிற ) முத்தை , நாள் - பல்லாக்யமான , 
மலர் - இதழாக, தொண்டு - ஸம்பாதித்து , நிகரில்லா - ஒப்பில்லாத , 

அழகிய , கமலம் - ( ப்ரீதியாகிற ) தாமரைப்பூவை , ஏந்தி - கொ 
ண்டு , பனி- தளிர்ந்த , மலராள் - கமலமலரை வாஸஸ்தாநமாகவுடைய 
பிராட்டியை , அங்கம் - திருமேனியில் , வலம் - வலது திருமார்பில் 


பை 


இரண்டாந்திருவந்தாதி ரு - பா . - அடிமூன்றில் . 
கொண்டான் - வைத்துக்கொண்டவனுடைய , அடி -திருப்பாதங்களை , 
பணிந்தேன் - ஆஸ்ரயித்தேன் . 

வ்யா.- அவ .-- நாலாம்பாட்டு - (நகரிழைத்து ) " அன் பேதக 
ளியா " என்றொரு விளக்கு ரூபித்தாற்போலே ஒரு புஷ்பமாகரூபித் 
து அத்தைக்கொண்டு ஆஸ்ரயிக்கிறார் . 

(நகரிழைத்து ) நெஞ்சைக் கோயிலாகக்கொண்டு . (நித்திலத்தித் 
யாதி ) குளிர்ந்த முத்தையிதழாகக்கொண்டு . ( ஆங்கித்யாதி ) அதி 
லே திகழா நின்ற மணிவயிரங்களாகிற அல்லியையு முண்டாக்கி . 
(நிகரித்யாதி ) ஒப்பின்றிக்கே யிருந்துள்ள ஆர்வமாகிற புஷ்பத்தைக் 
கொண்டு பணிந்தேன் . ( பனிமலராளித்யாதி ) பணிவுக்கு விஷயமா 
வான் ஸ்ரிய : பதியிறே. அவளுடைய ஸந்நிதியில் அபுஷ்கலமான ஸ 
மாஸ்ரயணமும் புஷ்கலமாமிறே . 

( ச ) 
அரு.-- நாலாம்பாட்டு.- பக்தியைப் புஷ்பமாகரூபிக்கையாலே 
இங்கு மணிமுக்தாதிகள் ஸங்ககாமா நூராகங்கள் . அங்கம் வலம் . 
திருமேனியில் வலப்பார்ச்வத்திலே . 
அடிமூன்றி லிவ்வுலக மன்றளந்தாய் போலும் 
அடிமூன் றிரந் தவனி கொண்டாய் - படி நின்ற 
நீரோதமேனி நெடுமாலே , நின்னடியை 
யாரோத வல்லா ரறிந்து . 

ப - உ.- அடி மூன்று - மூன்றடியை , இரந்து - யாசித்து, அவனி- 
பூமியை , கொண்டாய் - ஸ்வாதீகமாக்கிக்கொண்டாய் ; அன்று - அக் 
காலத்தில் , அடிமூன்றில் - மூன்றடியினால் , இவ்வுலகம் - இந்தலோ 
கங்களை , அளந்தாய்போலும் அளந்து கொண்டாயோதான் ; படி 
பூமியிலே , நின்ற - இருக்கிற , நீர் - ( சைத்யம் முதலான ) குணங்களை 
யுடைய , ஓதம் - ஸமுத்ரம் போன்ற , மேனி - விக்ரஹத்தையுடைய , 
நெடு - ஸர்வோத்க்ருஷ்டனான , மாலே - ஸர்வேஸ்வரனே ! நின் -உன் 
னுடைய , அடியை - ஸ்ரீபாதத்தை , ஆர் - எவர் , அறிந்து - தெரிந்து 
கொண்டு , ஓதவல்லார் - சொல்லத்தகுந்தவர்கள். 

வ்யா . - அவ.- ஐந்தாம்பாட்டு.- ( அடிமூன்றில் ) அவனுடைய 
உத்கர்ஷம் சிறிதறியு மத்தனையல்லது , ஸௌலப்ய மொருவருமறி 
வாரில்லை யென்கிறது . 


இரண்டாந்திருவந்தாதி சு - பா , -அறிந்து . 


( அடிமூன்றி வித்யாதி ) மூன்றடியில் இரண்டடியாலே லோகத் 
தையளந்தாய் . ( அடிமூன்றித்யாதி ) அளக்கைக்கடியாக மூன்றடியை 
பிரந்து பூமியைக் கொண்டாய் . (படி நின்ற ) பூமியிலேஸ்வாபாவிகமாக 
நின்ற வென்று மாம் . ( நீரோ தமித்யாதி ) கடலோதம்போலேயிருந்து 
ள்ள திருமேனியை யுடையனாய் வளர்ந்தவனே . வ்யாமோஹத்தை 
யுடையவனென்றுமாம் . ( நின்னடியையித்யாதி ) உன்னுடைய ஸௌ 
லப்யத்தையறிந்து சிலராலே ஆஸ்ரயிக்கப்போமோ. 

அரு.- ஐந்தாம்பாட்டு - படிநின்ற - அளக்கிறபோது பூமியிலே 


நின்ற . 


அறிந்தைந்து முள்ளடக்கி யாய்மலர் கொண்டு , ஆர்வம் 
செறிந்த மனத்தராய்ச் செவ்வே - அறிந்தவன்றன் 
பேரோதி யேத்தும் பெருந்தவத்தோர் காண்பரே 
காரோத வண்ணன் கழல் . 

ப - உ . - அறிந்து - ( குணதோஷங்களை ) அறிந்து , ஐந்தும் ஐந்து 
இந்திரியங்களையும் , உள் - சரீரத்துக்குள்ளே , அடக்கி -விஷயங்களில் 
போகாதபடி செய்து , ஆய் - சோதிக்கப்பட்ட , மலர் - பூக்களை , கொ 
ண்டு - ஸம்பாதித்து , ஆர்வம் - ப்ரீதியினால் , செறிந்த - மிகுந்த ,மனத் 
தராய் - மநஸ்ஸையுடையராய்க்கொண்டு , 

செவ்வே - நன்றாக , 
அறிந்து - தெரிந்து கொண்டு , அவன் தன் 

அவனுடைய , பேர் - 
திருநாமத்தை, ஓதி - சொல்லி , ஏத்தும் - ஸ்தோத்ரம்பண்ணுகிற , பெ 
ரும் - அதிகமான, தவத்தோர் - பாக்யசாலிகள் , கார் -கறுத்த , ஓதம் - 
ஸமுத்ரம் போன்ற , வண்ணன்-வர்ணத்தையுடையவனுடைய , கழல் 
திருவடிகளை , காண்பர் - ஸாக்ஷாத்கரிப்பர்கள் . 
வ்யா.- அவ.- 

ஆறாம்பாட்டு - ( அறிந்து ) ஜ்ஞாநத்துக்கு விஷ 
யமன்றாகில் சூர்யமாகிறதோவென்னில் ; அபிவேசத்தை யுடை 
யராய் ஆய்ரயிக்கவல்ல பாக்யவான்கள் அறிவரென் கிறது . 

( அறிந்து ) சப்தாதிகள் த்யாஜ்யமென்றறிந்து . ( ஐந்துமுள்ளட 
க்கி ) விஷயங்களில் நின்றும் இந்திரியங்களை மீட்டு ப்ரத்யக்காக்கி . 
( ஆய்மலர்கொண்டு ) செவ்விப்பூக்கொண்டு . ( ஆர்வமித்யாதி ) அபிநி 
வேசம் நெருங்கின மாஸ்ஸையுடையராய் . ( செவ்வேயறிந்து ) காம் 
சேஷம் , அவன் ஸ்வாமியென்னுமிடத்தையறிந்து . ( அவன் தன் பே 


இரண்டாந்திருவந்தாதி எ - பா .--கழலெடுத்து . 


ரோதியேத்தும் பெருந்தவத்தோர் ) அவனுடைய திருநாமங்களைச் 
சொல்லி . ஏத்துகிற பாக்யவான்கள் . ( காண்பர் ) நிச்சிதம் . கா ரோத 
வண்ணன்கழல் ) கடலுதாஹாணமான வடிவையுடைய திருவடிகளை . 


கழலெடுத்து வாய்மடித்துக் கண்சுழன்று, மாற்றார் 
அழலெடுத்த சிந்தையராயஞ்ச - கழலெடுத்த 
போராழி யேந்தினான் பொன்மலர்ச் சேவடியே 
ஓராழி நெஞ்சே யுகந்து . 

( எ ) 


ப - உ.- கழல் - திருவடிகளை , எடுத்து - உயர்த்தி , வாய் உதட் 
டை , மடித்து - உள்ளே அடக்கி ( பற்களால் கடித்து ) , கண் - நேத் 
ரங்களை , சுழந்து - ப்ரமிப்பித்து , மாற்றார் - சத்ருக்கள் , அழலெடு 
த்த - தீயெழுந்த , சிந்தையராய் - மநஸ்ஸையுடையராய்க்கொண்டு , 
அஞ்ச - பயப்படும்படியாக , தழலெடுத்த - அனல் வீசுகிற , போர் - 
யுக்தஸாதநமான , ஆழி - சக்ரத்தை , ஏந்தினான் - தரித்தவனுடைய , 
பொன் - பொன் போல் ஸ்ப்ருஹணீயமாய் , மலர் 

புஷ்பம் போல் 
ஸு குமாரமான , அடியே - திருவடியே , ஆழி - கம்பீரமான , நெஞ் 
சே - மாஸ்ஸே ! உகந்து - ப்ரீதமாய்க்கொண்டு , ஓர் த்யாநம்பண்ணு . () 


வ்யா . - அவ.- ஏழாம்பாட்டு . - ( கழலெடுத்து ) அவனையுகர் 
தார் காண்பாரான பின்பு , நீயுமவனையே உகந்தாஸ்ரயியென்று திரு 
வுள்ளத்தைப் பார்த்துச்சொல்லுகிறார் . ப்ரதிபந்தகமுண்டாகில் செ 
ய்வதென்னென்னில் , நமுசிபட்டது படுமத்தனை . 


( கழலித்யாதி ) அஞ்சக்கழலெடுத்து வாய்மடித்துச் சுழலாநின்ற 
கண்களையுடைய நமுசிப்ரப்ருதிகள் ஹ்ருதயத்திலே கொளுத்தினப 
யாக்நிபை யுடையரா யஞ்சும்படி திருவடியையெடுத்து. ( வாய்மடித் 
துக் கண் சுழன்று ) " கழலெடுத்து " என்று ஈஸ்வர விசேஷணமாக 
வுமாம் . (தழலித்யாதி ) அக்நியைஉமிழாநின்ற திருவாழியைக் கையி 
லே ஏந்தினவனுடைய ஸ்ப்ருஹணீயமான திருவடிகளையே. ( ஆழி 
நெஞ்சே யுகந்தோர் ) அளவுடைய நெஞ்சே உகந்தாஸ்ரயி . 


அரு.- ஏழாம்பாட்டு.-- திருமேனியென்னுதல் - வந்தேறியன்றியே 
ஸ்வாபாவிகமாகநின்ற நிறத்தையுடைய திருமேனியென்னுதல் . ( எ ) 


உன்னை , 


இரண்டாந்திருவந்தாதி அ - பா . உகந்து . கூ - பா.- அன்று . கட 
உகந்துன்னை வாங்கி யொளிநிறங்கொள் கொங்கை 
அகம்குளிர வுண்ணென்றா ளாவி - உகந்து 
முலையுண்பாய் போலே முனிந்துண்டாய் , நீயும் 
அலைபண்பா லானமையா லன்று . 

( அ ) 
ப - உ.- உகந்து - ஸ்நேஹத்தைச் செய்து , உன்னை - 
வாங்கி - எடுத்து , ஒளி- காந்தி வீசுகிற , நிறங்கொள் - அழகையுடை 
த்தான , கொங்கை - ஸ்தகங்களை , அகம் - உள்ளம் , குளிர - குளிரும் 
படி , உண்ணென்றாள் - சாப்பிடச்சொன்னாள் ; ஆன்மையால் - ஆகை 
யால் , அன்று - அக்காலத்தில் , நீயும் - நீயும் , அலை - அதிசயித்த , 
பண்பால் குணத்தாலே , உகந்து - விருப்புற்று , முலையுண்பாய் 
போலே - ஸ்தயபாகம்பண்ணுவார்களைப்போலே , முனிந்து - சீறி , 
ஆவி . உயிரை, உண்டாய் - ஸ்வீகரித்தாய் ( முடித்தாய் ). 

வ்யா .-- அவ .-- எட்டாம்பாட்டு .-- (உகந்து ) பொய்யுகப்புபாதக 
மரம் படி சொல்லுகிறது . 

(உகந்து ) யசோதைப்பிராட்டி யுகக்குமாப்போலேயுகந்து . ( உ 
ன்னை வாங்கி ) அவளோசழக்சாக வெடுக்குமாப்போலே யெடுத்து . 
( ஒளிகிறங் கொள்கொங்சை ) முலைப்பாலாலே நெறித்து அத்தாலே புக 
ருடைத்தானகொங்கை . ( அகங்குளிரவித்யாதி ) உண்டல்லது நிற் 
கப்போகாதபடி ஹ் நதயங்குளிரும்படிக் கீடாகச்சொன்னவளுடைய 
ப்ராணனை , ( உசந்திக்யாதி ) அவள் பொய்யே உகந்து முடிக்க நினை 
த்தார் போலே நீயும் பொய்யே உகந்து முலை உண்ணுமாப்போலே 
முனிந்து முடிக்க நினைத்தாய் . ( அலையித்யாதி ) அவள் பொய்யே 
உகந்து முடிக்க நினைத்தாற்போலே நீயும் பொய்யேயுகந்து மிக்க 
நீர்மையையுடையை யாகையாலன்று ; உனக்கு மித்ரபாவமும் அ 
மைந்திருக்கச் செய்தே யவளை முடித்து உன்னைத் தந்தது ஆஸ்ரிதர் 
பக்கலுண்டான ஓரமிறே . 

( அ ) 
அன்ற துகண் டஞ்சாத ஆய்ச்சியுனக் கிரங்கி 
நின்று முலை தந்த விந்நீர்மைக்கு - அன்று 
வரன் முறையால் நீயளந்த மா கடல் சூழ் ஞாலம் 
பெருமுறையா லெய்துமோ பேர்த்து . 

( க ) 


இரண்டாந்திருவந்தாதி க0 - பா . - பேர்த்தனை . 
ப - உ.- அன்று - பூதனை ஸ்தாம் கொடுக்கும்காலத்தில் , அது . 
அந்த சரிதத்தை, கண்டு - பார்த்து , அஞ்சாத பயப்படாத , ஆய்ச்சி 
இடைச்சியானயசோதை , உனக்கு - உன்னுடையவிஷயத்தில் , இர 
ங்கி - தயவுசெய்து , நின்று - ஸ்திரப்பட்டு , முலை தந்த - ஸ் தரும் கொ 
டுத்த , இந்நீர்மைக்கு - இந்த நல் ஸ்வபாவத்துக்கு , அன்று - மஹா 
பலி பக்கல் தாநம்வாங்கினகாலத்தில் , வரன் - பல்லாக்யமான , முறை 
யால் , ஸ்வஸ்வாமிபாவமாகிற ஸம்பந்தத்தாலே , நீ - நீ , அளந்த - 
ஆக்ரமித்த , மா - பெரிய , கடல் - ஸமுத்ரத்தினால் , சூழ் - சுற்றப் 
பட்ட , ஞாலம் - பூமியானது , பேர்த்து - மறுத்து விசாரிக்குமிடத் 
தில், பெரு - அதிகமாயிருக்கும் , முறையால் - க்ரமத்தினால் , எய்து 
மோ - ஒப்பாமோ ? 

( கூ ) 
வ்யா . - அவ , -- ஒன்பதாம்பாட்டு .-- ( அன்றது ) யசோதைப் பிரா 
ட்டியுடைய ஸ்நேஹத்துக்கு உபமாக முண்டோவென்கிறது . 

( அன்றது கண்டஞ்சாதவாய்ச்சி ) அப்பெரிய வ்யலகத்தைக் 
கண்டு பயப்படாத தாயார் . (உனக்கிரங்கி ) உன் பக்கலிலே சிதிலை 
யாய் . ( நின்றித்யாதி ) தறையிலேகால்பாவி முலை தந்தஸ்வபாவத் 
துக்கு . (வரன் முறையால் ) ஈஸ்வரனான ப்ராப்தியாலே . ( நீயளந்தவித் 
யாதி ) நீயளந்த பெரிய கடல் சூழ்ந்த பெரியபூமியானது பெருமுறை 
யாலெய்துமோ அவளுடைய ஸ்வபாவத்துக்கு . இந்தபூமியானது திரி 
யட்டு இது பெரியது , இது பெரியதென்னும் முறையாலே எதிர்க்கு 
மோ . அவளுடைய ஸ்வபாவத்துக்கு நீ பெரிதாகச்செய்ததுவும் ஒப் 
பன்றென் கிறது . 

அரு .-- ஒன்பதாம்பாட்டு.- எய்துமோ-நீர்மைக்கு பூமிஸத்ருச 
மோ என்னுதல் . உன்னுடைய அளந்தவ்யாபாரந்தா னொக்குமோ 
வென்னுதல் . 
பேர்த்தனைமா சகடம்பிள்ளாய் , மண்ணிரந்து 
காத்தனை பல்லுயிரும் காவலனே - ஏ 

ஏத்திய 
நாவுடையேன் பூவுடையேன் நின்னுள்ளி நின்றமையா 
காவடியேன் பட்ட கடை . 


( க ) 


ப -உ.- பிள்ளையாய் - பாலனாய்க்கொண்டு , மா - பெரிய , சகடம் 
சகடாஸுரனை , பேர்த்தனை - வேரைக்களைந்தாய் ; காவலனே- ரக்ஷ 


ரக்ஷிக் 


இரண்டாந்திருவந்தாதி கக - பா . - கடைநின்று . 
கனே ! மண் - பூமியை , இரந்து - யாசித்து , பல்- அநேகமான, உயி 
ரும் -ப்ராணிகளையும் , காத்தனை - ரக்ஷித்தாய் ; நின் - உன்னிடத்தில் , 
உள்ளி - அவகாஹித்து , நின்றமையால் - இருக்கையாலே , ஏத்திய - 
ஸ்துதிக்கத்தக்க , நாவுடையேன் - நாக்கையுடைத்தானேன் ; பூவு 
டையேன் - ( அர்ச்சிக்க) புஷ்பங்களையுடையேனானேன் ; அடியேன் 
தாஸனான நான் , பட்ட - அநுபவித்த , கடை - தாழ்மையை , கா 
( போக்கி ) ரக்ஷி . 

( 40 ) 
வ்யா .-- பத்தாம்பாட்டு .-- ( பேர்த்தனையித்யாதி ) பிள்ளையாயிரு 
ந்து பெரிய சகடத்தை உதைத்தாய் . (மண்ணிரந்தித்யாதி ) மஹாபலி 
யாலே நோவுப்படாமே பூமியையிரந்து ரக்ஷித்தாய் . இப்படி ர 
கைக்கடி என்னென்றால் ; (காவலனே ) எல்லாவற்றையுமுடையனா 
கை . ( நின்னுள்ளி நின்றமையால் - ஏத்திய நாவுடையேன் பூவுடை 
பேன் ) உன்னை ஸமாஸ்ரயணீயனாக உடையேனாகையாலே ஆய் 
யிக்கும் த்ரவ்யங்களையு மிந்திரியங்களையும் புஷ்கலமாகவுடையேனா 
னேன் . ( அடியேன் பட்டகடை ) உன்னுடையேனாயிருந்து வைத்து 
நான் முன்பு தேவதாந்தரங்களை யநுவர்த்தித்துப் பட்டபொல்லாங் 
கு இனிப்படாதபடி காத்தருள வேணும் 

( க 0 ) 
கடைநின் றமரர் கழல் தொழுது , நாளும் 
இடைநின்ற வின்பத்த ராவர் - புடைநின்ற 
நீரோத மேனி நெடுமாலே . நின்னடியை 
யாரோத வல்லா ரவர் . 

( கக ) 
ப - உ .-- கடைநின்று - வாசலிலிருந்து , நாளும் - தினந்தோறும் , 
அமரர் - (ப்ரஹ்மாதி ) தேவர்களுடைய , கழல் - பாதங்களை , தொ 
ழுது - ஆஸ்ரயித்து , இடைநின்ற - (மோக்ஷத்துக்கும் பூமிக்கும் ) நடு 
விலிருக்கிற , இன்பத்தராவர் - ஸுகத்தையுடையராவர்கள் ; புடை 
நின்ற - சுற்றிக்கொண்டிருக்கிற , நீர் - ஜலத்தையுடைய , ஓதம் - ஸமு 
த்ரம்போன்ற , மேனி - விக்ரஹத்தையுடைய , நெடுமாலே - ஸர் 
வோத்க்ருஷ்டனான ஸ்வாமியே ! நின் உன்னுடைய , அடியை 
பாதங்களை , ஓதவல்லாரவர் -ஸ்தோத்ரம் பண்ணத்தக்கவர்கள் , யார் - 
எவராவார் . 

( கக ) 
வ்யா .-- அவ .-- பதினோராம்பாட்டு.- ( கடைநின் றமரர்)தேவதாங் 
தரங்களைய நுவர்த்தித்துப்பட்ட அநர்த்தத்தைப் பரிஹரியென்ன; 


இரண்டாந்திருவந்தாதி கஉ - பா.- அவரிவர் . 


இப்படி செய்வாருண டோவென்னில் ; அவரிப்படி செய்தன்றோ 
அநர்த்தப்படுகிறார் . 

( கடை யித்யாதி ) தேவதாந்தரங்கள் வாசலிலே நின்று அவர் 
களை நாள்தோறுந்தொழுது மத்யமபுருஷார்த்தமான ஸுகத்தைப் 
பெறுவர் . (புடைநின்றவித்யாதி ) எங்கும்புக்க நின்ற நீரையுடைத் 
தான கடலில் நிறத்தையுடைய ஸர்வேவரனே ! ப்ராப்யமானஉன் 
னுடைய திருவடிகளை யறிந்தாய்ரயிக்க வல்லாரார் . ( கக ) 

அரு.- பதினோராம்பாட்டு.- கடைகா- காத்தருளவேணும் . ( கக ) 
அவரிவ ரென்றில்லை யரவணை யான்பாதம் 
எவர்வணங்கி யேத்தாதா ரெண்ணில் - பவரும் 
செழுங்கதிரோனொண்மலரோன்கண்ணுதலோனன்றே 
தொழுந்தகையார் நாளும் தொடர்ந்து 

( கஉ ) 
ப -உ .-- அவர் - ( ஆப்ரயணீயரான ) அந்த தேவர்கள் , இவர் - 
( ஆம்ரிதரான ) இம்மனுஷ்யர்கள் , என்று - இப்படி , இல்லை - ( பேதம் ) 
இல்லை ; அரவணையான் - திருவந்தாழ்வானைப் படுக்கையாகவுடைய 
வனுடைய , பாதம் - திருவடிகளை , வணங்கி - தொழுது, ஏத்தாதார் . 
ஸ்து திபண்ணாதவர்கள் , எவர் - யார் ! எண்ணில் - ஆராயில் ,பவரும் 
பரமபியிருக்கிற , செழும் - அழகிய , கதிரோன் - கிரணங்களையுடைய 
ஸர்யனும் , ஒள் - ப்ரகாசமுடைய , மலரோன் - தாமரைப்பூவை 
வாஸஸ்தாரமாகவுடைய ப்ரஹ்மாவும் , கண்ணுதலேனன்றே - நெற் 
றியில் கண்ணையுடைய ருத்ரனுமாகிற இவர்கள் , தொடர்ந்து - (அவ 
னிருக்குமிடம் ) சென்று , நாளும் - தினந்தோறும் , தொழும் - ஆஸ்ரயிக் 
கையே , தகையார் ஸ்வபாவமாகவுடையவர்கள் . 

( கஉ ) 
வ்யா . - அவ.- பன்னிரண்டாம்பாட்டு.- ( அவரிவர் ) சிறியார் 
பெரியாரென்னாதே . ஸர்வேஸ்வரன் திருவடிகளை ஆய்ரயியாதா 
ரெவர் . 

( அவரித்யாதி ) எல்லாரும் அவனையே ஆஸ்ரயிக்கிறதோ வெ 
ன்னில் ; ப்ரஸித்தரான ப்ரஹ்மாதிகளும் , அவனைத்தொழும் ஸ்வ 
பாவராயன்றோ விருக்கிறது . ( எண்ணிலித்யாதி ) பரந்தழகியதான 
கிரணங்களையுடைய ஆதித்யனும் ப்ரஹ்மாவும் லலாடநேத்ரனும் 
( நாளுந்தொடர்ந்து தொழுந்தகையார் ) தொழும் ஸ்வபாவத்தையு 
டையராவர் . 

பாக் ( கஉ ) 


இரண்டாந்திருவந்தாதி கங- பா.- 

தொடர் . 


அரு.- பன்னிரண்டாம்பாட்டு.-- சங்கைபண்ணுகைக்காக பதோ 
பாதாகம் பண்ணுகிறார் ( அவரித்யாதி) . இதின் மேலே சங்கைக்கு உஉத் 
தரமாய் மேலுக்கவதாரிகையுமாக அருளிச்செய்கிறார் ( ப்ரஸித்த 
சானவித்யாதி ). 

( கஉ ) 
தொடரெடுத்த மால்யானை சூழ்கயம்புக் கஞ்சி 
படரெடுத்த பைங்கமலம் கொண்டு , - அன் றிடரடுக்க 
ஆழியான் பாதம் பணிந்தன்றே , வானவர்கோன் 
பாழிதா னெய்திற்றுப் பண்டு . 

( கங ) 
ப - உ.- தொடர் - ( காலிலிட்ட ) சங்கிலியை , எடுத்த - ( தும்பிக் 
கையாலே ) எடுத்த , மால் - பெருத்த , யானை - ஆனையானது , சூழ் 
விசாலமான, கயம் - மடுவில் , புக்கு - ப்ரவேசித்து , படர் - மலர்க் 
தும் , எடுத்த - உயர்ந்துமிருக்கிற , பை - அழகிய , கமலம் - தாமரைப் 
பூவை , கொண்டு - எடுத்து , அன்று - அக்காலத்தில் , இடர் - ( முத 
லையால் வந்த ) துஃகமானது , அடுக்க - ஸம் , பவிக்க , அஞ்சி - அதுக் 
குப் பயப்பட்டு , ஆழியான் - சக்ரத்தை யேந்தினவனுடைய , பாதம் . 
திருவடிகளை , பணிந்தன்றே - தொழுதன்றோ, வானவர் - நித்யஸூரி 
களுக்கு , கோன் - ஸ்வாமியானவனுடைய , பாழிதான் - ஸ்தாநத் 
தை , பண்டு - முன்பு , எய்திற்று - அடைந்தது . 

( க . ) 
வ்யா.- அவ.- பதின் மூன்றாம்பாட்டு , - (தொடரெடுத்தமால் ) 
விலக்ஷணாதிகாரமாகில் கிடையாதோவென்னில் ; ஓரானைக்கன்றோ 
எளிதாய்த் தோன்றுகிறது . 

( தொடரித்யாதி ) வல்லியை முறித்துக் கையிற்கொண்ட ஆனை 
மதித்திருந்துள்ள ஆனை . ( சூழ்கயம்புக்கு ) பரந்தபொய்கையிலே புக் 
கு . (இடரசிக்கவஞ்சி) முதலையால் வந்த விடருக்குப்பயப்பட்டு ,( பட 
ரெடுத்தபைங்கமலங்கொண்டு ) படர்ந்தோங்கி குளிர்ந்த தாமரைப் 
பூவைக்கொண்டு . ( ஆழியானித்யாதி ) ஸர்வேஸ்வரனுடைய திருவடி 
களிலே விழுந்தன்றோ நித்யஸ் வரிகளோடே கூடியிருக்கிறவனு 
டைய படுக்கையிலே ஏறப்பெற்றது . 

( கங ) 
அரு.- பதின்மூன்றாம்பாட்டு .-- புள்ளூர்ந்துத்தோன்றிற்றென்ற 
படி - வல்லி - விலங்கு - பாழி படுக்கை - " இடரடுக்க ” என்றபோது 
இடர்கிட்ட என்றபடி , 

( க ) 


அ 


புத்தி 


கஅ இரண்டாந்திருவந்தாதி கச - பா.- பண்டி . கரு- பா.- திரிந்தது . 
பண்டிப் பெரும்பதியை யாக்கி , பழிபாவம் 
கொண்டு இங்குவாழ்வாரைக் கூறாதே - எண்டிசையும் 
பேர்த்தகர நான் குடையான் பேரோதிப் பேதைகாள் 
தீர்த்தகர ராமின் திரிந்து . 

( கச ) 
ப - உ - பண்டியை - வயிற்றை , 

வயிற்றை, பெரும் - விசாலமான , பதி - 
ஊராக , ஆக்கி - செய்து , பழி - பிறரால் ஏறிட்ட தீமைகளையும் , 
பாவம் - புத்தி பூர்வமாகச்செய்த தீமைகளையும் , கொண்டு - ஸம்பா 
தித்து , இங்கு இவ்வுலகத்தில் , வாழ்வாரை - கல்யாணத்தை யநு 
பவிப்போர்களை , கூறாதே - அநுஸந்தியாமல் , பேதைகாள் 
யில்லாதவர்களே ! எண்டிசையும் - எட்டுத்திக்கிலும் , டேர்த்த - வ்யா 
பித்திருக்கிற , கரம்நான்கு - நாலுகைகளை , உடையான் - உடைத்தான 
ஸர்வேவரனுடைய , பேர் - திருநாமங்களை , ஓதி - அநுஸந்தித்து , 
திரிந்து - ஸஞ்சரித்து , தீர்த்தகாராமின் - ( ஜகத்தை ) பரிசுத்தப்படுத் 
துகிறவர்களாக ஆகுங்கோள் . 

( கச ) 
வ்யா .-- அவ .-- பதினாலாம்பாட்டு.- ( பண்டி ) அவன்படி இது 
வான பின்பு ஸம்ஸாரிகளை யேற்றித்திரியாதே அவன் திருவடிகளி 
லே பணிந்து திருநாமங்களைச்சொல்லி உங்களுடைய 

ஸ்பர்சத்தா 
லே லோகத்தைச் சுத்தமாக்கிக்கொள்ளுங்கோ ளென் கிறார் . 

( பண்டிப் பெரும்பதியையாக்கி ) அன்றிக்கே , வயிறாகிற பெ 
ரும்பதியை உண்டாக்கி யென்றுமாம் . ( பழிபாவ மித்யாதி ) அடியுண் 
டாயும் அடியின்றிக்கேயு மான பாபமே வாழ்வாகவிருப்பாரைப் பே 
சாதேஎட்டுத்திக்கும் விம்மவளர்ந்த நாலு தோள்களையுடையனானவ 
னுடைய திருநாமங்களைச் சொல்லி . 

( கச ) 
அரு.- பதிநாலாம்பாட்டு , - பெரும்பதியையாக்கி - முன்பு இந்த 
லோகத்தை உண்டாக்கி , அதுக்கு ஆபத்து வர , " எண்டிசையும் பே 
ர்த்தகர நான்குடையான் " என்று அவனுக்கு விசேஷணமாதல் . 
பண்டியாகிற வயிற்றைப் பெரும்பதி பெருக்கப்பண்ணி என்று லம் 
ஸாரிக்கு விசேஷணமாதல் . அடியுள்ளது பழி ; மற்றைய துபாபம் . 
திரிந்து தீர்த்தகரராமின் - உங்கள் ஸஞ்சாரத்தாலே பாவகராக்குங் 
கோள் . 

( கச ) 


திரிந்தது வெஞ்சமத்துத் தேர்கடவி , அன்று 
பிரிந்தது சீதையை மான்பின்போய் - புரிந்ததுவும் 


இரண்டாந்திருவந்தாதி கசு - பா.- தனக்கு 


கக 


( கரு ) 


கண்பள்ளி கொள்ள வழகியதே, நாகத்தின் 
தண்பள்ளி கொள்வான் றனக்கு . 

( கரு ) 
ப -உ.- வெம் - கொடிய , சமத்து - யுத்தத்தில் , தேர் - ரதத்தை , 
கடவி - நடத்தி, திரிந்ததிவும் - ஸஞ்சரித்ததும் , மான் - ( மாயா ) 
மருகத்தினுடைய , பின் போய் , - பின்தொடர்ந்து , அன்று - அக்கால 
த்தில் , சீதையை - ஸீதாதேவியை , பிரிந்ததுவும் - வில்லேஷித்தது 
வும் , கண் - பூமியில் , பள்ளி கொள்ள - படுக்க , புரிந்ததுவும் - விரும் 
பியதும் , நாகத்தின் - திருவநந்தாழ்வான் மேலே , தண் - குளிர்ந்திரு 
க்கும்படி , பள்ளிகொள்வான் தனக்கு - சயநிக்கும் ஸ்ரிய : பதிக்கு , 
அழகியதே -உகப்பாயிருந்ததன்றா. 

வ்யா . - அவ.-- பதினைந்தாம்பாட்டு.- ( திரிந்தது ) திருவுலகளந் 
தருளின படி ப்ரஸ்துதமா கையாலே அல்லாத வவதாரங்களிலும் 
ஆஸ்ரிதார்த்தமாக மிகப்பட்ட இறுக்குக்களை நினைத்து வெறுக்கிறார் . 

(வெஞ்சமத்துத் தேர்கடவித்திரிந்தது ) யுத்தத்திலே யுடம்புக் 
கீடிடாதே யுன்னையழிபமாறப் படைபொருத்துத் தேர் கடவித்திரிந் 
தது . ( அன்றுமான்பின் போய்பிரிந்தது சீதையை) , ரக்ஷிக்கிற விடத் 

ண் 
தி லிருவருங் கூடவிருந்து ரக்ஷிக்கப்பெற்றோமோ . ( புரிந்ததுவுங்க 
பள்ளிகொள்ள ) தரையிலே பள்ளி கொள்ளக்கற்றது . (நாகத்தின் 
தண்பள்ளி கொள்வான் தனக்கு அழகியதே ) திருவநந்தாழ்வான் 
மேலே கண்வளர்ந்தருளப்பெற்ற ஸௌகுமார்யத்தையுடைய னான 
வனுக்கு ஜகத்ரக்ஷணம் சாலவழகிதாயிருந்தது . 

( கரு ) 
அரு.- பதினைந்தாம்பாட்டு .-- புரிந்ததுவும் திருவயோத்யை 
யைக் கைகேயிக்குக் கொடுத்ததும் காட்டிலே தரையிலே கிடக் 
கைக்கு . 

( கரு) 
தனக்கடிமை பட்டது தானறியானேலும் 
மனத்தடைய வைப்பதாம்மாலை - வனத்திடரை 
ஏரியாம்வண்ண மியற்றுமிது வல்லால் 
மாரியார் பெய்கிற்பார் மற்று . 

( கசு ) 
ப - உ.- தனக்கு - தனக்கு , அடிமை -தாஸ்யமானது , பட்டது - 
ஸம்பந்தித்தது ( என்னுமிடத்தை), தான் ஸ்வயம் , அறியானே 
லும் - தெரிந்து கொள்ளாமல் போனாலும் , மாலை - ஸர்வேஸ்வரனை , 


20 


இரண்டாந்திருவந்தாதி கா - பா .-- மற்றார் . 


மனத்து - மநஸ்ஸிலே , அடைய - புகும்படி , வைப்பது - ஸ்திரப்படு 
த்துவது , ஆம் - இஷ்டஸித்திக்குப் போரும் . வனம் - காடெழுந்த , 
திடரை - மேட்டை , ஏரியாம்வண்ணம் 

தடாகமாகும்படி , இயற் 
றும் - யக்கம்பண்ணுகிற , இதுவல்லால் - இந்த ப்ரகாரமல்லாமல் , 
மற்ற - அதுக்குமேலே , மாரி - மழையை , யார் - எவர் , பெய்கிற் 
பார் - பெய்யப்பண்ணுவர்கள் . 

( கசு ) 


வயா.- பதினாறாம்பாட்டு.- ( தனக்கடிமையித்யாதி ) வலவரை 
தமிலஞாது . ஜாசிவவ, ஹணிவிகழ - ஸ்வத்வமாத்மநிஸஞ்ஜா 
தம் ஸ்வாமித்வம் பரஹ்மணி ஸ்திதம் " என்னும்படியே விசதமாக 
வறியானாகிலும் . ( மனத்தித்யாதி ) “ 

யவாதிபேறஷம் - யத்யதா 
சரதிபேராஷ்ட , என்னும்படியாகிலும் ஸர்வேல்வானைஹ்ருதயத்தி 
லேவைப்பதாம் . (வனத்திடரித்யாதி ) காட்டில் திடரைக்கல்லிக் குள 
மாக்குமாதொழிய வர்ஷத்தை இவனாலே பெய்விக்கப்போமோ . இத் 
தால் ருசிமாத்ரம் இவன் தலையிலேயுண்டா மித்தனை யொழிய ப்ரா 
ப்தி இவனாலே உண்டாக்கிக் கொள்ளப்போமோ என்ற தாயிற்று .. 
அன்றிக்கே , ஏரியாம் வண்ணமியற்றுமது , மற்று வர்ஷிப்பிக்கு 
மது , இரண்டும் செய்யப்போமோ வென்னவுமாம் . ருச்யுத்பாதகனுந் 
தானே , ப்ராப்தியைப்பண்ணிக் கொடுப்பானுர் தானே யென்னவு 
மாம் . 

( கசு ) 


பதினாறாம்பாட்டு .-- அறியானாகிலும் தனக்குசேஷ 
தவ முண்டென்று சேதநனறியானாகிலும் . இரண்டு மவனையல்லால் 
வேறு ஆர் செய்வார் . ஒருத்தர்க்குப் போதாதென்றபடி . இந்த வர்த் 
தத்துக்கு , மாத்தடையவைப்பாதாம் " என்று க்ஷேபம் ; வைக்க 
மாட்டாரென்றபடி . முந்தினவர்த்தத்துக்கு , " வைப்பதாம் " வைக் 
கலாமென்றபடி ; இரண்டாமர்த்தத்தை தார்ஷ்டாந்திகத்திலே ஏறிடு 
கிறார் ( ருச்யுத்பாதகனுமித்யாதி ) . 

( கசு ) 


மற்ற ரியலாவார் வானவர்கோன் மாமலரோன் 
சுற்றும் வணங்கும் தொழிலானை - ஒற்றைப் 
பிறையிருந்த செஞ்சடையான் பின் சென்று , மாலைக் 
குறையிரந்து தான் முடித்தான் கொண்டு . ( கஎ ) 


இரண்டாந்திருவந்தாதி க அ - பா.- கொண்டது . 


உக 


ப - உ.- வானவர் - தேவர்களுக்கு , கோன் - ஸ்வாமியான இந் 
த்ரன் , மா - ஸ்லாக்யமான , மலரோன் - கமலத்தில் வஸிக்கிற ப்ரஹ் 
மா இவர்கள் , சுற்றும் - நாற்புறங்களிலும் , வணங்கும் 

நமஸ்கரிக் 
கும்படியான , தொழிலானை - சேஷ்டி தங்களையுடையவனை , ஒற்றை 
ஒன்றான , பிறை - கலையையுடைய சந்தான் , இருந்த - வாஸம்பண் 
ணுகிற , செம் - சிவந்த , சடையான் - ஜடையையுடைய ருத்ரன் , 
மாலை - யரிய பதியை, பின் சென்று - அநுஸரித்து , தான் - ஸ்வயம் , 
இரந்து கொண்டு - யாசித்துக்கொண்டு , குறை - ந்யூநதையை , முடி 
த்தான் நிறைவேற்றிக்கொண்டான் . மற்று - அந்தபரிய பதியைக் 
காட்டிலும் வேறான , ஆர் - எவர் , இயலாவார் - ஆஸ்ரயிக்க யோக் 
யராவர்கள் . 

( கஎ ) 
வ்யா.- அவ .-- பதினேழாம்பாட்டு.- மற்றார் ) இவனே ஆஸ்ர 
யணீயனென்பா னென்னென்னில் ; வேறொருவரில்லாமை யென் 
கிறது . 

( மற்றாரியலாவார் ) மற்றாம்ரயணீயராவாரார் . ( வானவரித்யாதி ) 
லோகத்தில் ப்சதாநனான இந்திரனோடுகூடின ப்ரஹ்மாதிகளிறே . 
அவர்களுமவனை ஆம்ரயித்திறே தந்தாமுடைய அபிமதங்கள் பெறு 
கிறது . இந்திரன் , ப்ரஹ்மா, நேர்கொடு நேராஸ்ரயிக்கப்போகாதே பா 
டே பக்கேசென்று வணங்குமாஸ்ரயணப்ரகாரங்களை யுடையனான 
வனை . ஈஸ்வரனுடைய சேஷ்டிதங்களை யவர்கள் சுற்றி வணங்குவா 
ரென்ன வுமாம் . ( ஒற்றைப்பிறையித்யாதி ) சடையிலே பிறையைத் 
தரித்தானாய் ஸுகப்ரதாநனான ருத்ரன் பின் சென்று -அநுவர்த்தித்து . 
(மாலை ) ஸர்வேஸ்வரனை . (கொண்டு ) ஹ்ருதயத்திலேகொண்டு . ( கு 
றையிரந்து ) குறைகளை யிரந்து . ( தான் முடித்தான் ) தன்னுடைய அ 
பேக்ஷிதங்களைப் பெற்றான் . 

( கஎ ) 
கொண்டதுலகம் குறளுருவாய்க் கோளரியாய் 
ஒண் திறலோன் மார்வத் துகிர்வைத்தது - உண்டதுவும் 
தான்கடந்த வேழுலகே தாமரைக்கண் மாலொரு நாள் 
வான்கடந்தான் செய்த வழக்கு 

( கஅ ) 
ப - உ .-- வான் - ஆகாசத்தை , கடந்தான் - அதிக்ரமித்த ( அப 
ரிச்சேத்யனான ) , தாமரை - கமலம்போன்ற , கண் - நேத்ரங்களையு 
டைய , மால் - ஸர்வேஸ்வரன் , குறள் - சிறிதான , உருவாய் - 


உ 2 . 


இரண்டாந்திருவந்தாதி ககூ - பா.- வழக்கன்று . 


ஒண் 


மேனியையுடையவனாய் , உலகம் - லோகத்தை , கொண்டதுவும் - 
ஆக்ரமித்ததும் , கோள் - மிடுக்கையுடைய, அரியாய் - ஸிம்ஹமாய் , 

அழகிய , திறலோன் - பலத்தையுடைய ஹிரண்யகசிபுவினு 
டைய , மார்வத்து - மார்விலே , உகிர் - நகங்களை , வைத்ததுவும் 
வைத்துக்கீண்டதும் , ஒருநாள் . ஒருகாலத்தில் , தான் ஸ்வயம் , 
கடந்த - அளந்த , ஏழுலகு - ஸப்தலோகங்களை , உண்ட திவும் அமு 
து செய்ததுவுமான இவைகள் , செய்த - அநுஷ்டித்த , வழக்கு 
நயாயங்கள் . ( ப்ராப்தங்கள் 

( கஅ ) 
வ்யா .-- அவ.- பதினெட்டாம்பாட்டு.- ( கொண்டது.) 
அதா 
வது-இவன் ஜகத்ரக்ஷணம் பண்ணும்படி சொல்லுகிறது . 

( குறளுருவாய்க்கொண்டது கலம் ) ஸ்ரீவா மகனாய் லோக மளந்து 
பாண்டது . ( கோளரிஇத்யாதி ) கை தொட்டு ஆட்ரிதவிரோதிகளைப் 
போக்கும்படி . ( தான்கடக்க வேழுலகையுண்டதுவும் ) தன் திருவடி 
களிலே அடங்கின லோகங்களையே திருவயிற்றிலே வைத்ததுவும் . 
( தாமரைக் கண்மால் ) புண்டரீகாக்ஷனான ஈஸ்வரன் . ( ஒருநாள்வான் 
கடந்தான் ) நித்ய ஸூரிகளுக் கவ்வருகானவன் . ஸ்வர்க்கத்தை யளக் 
தவனென்றுமாம் . (செய்தவழக்கு ) தன்னுடைமையை ரக்ஷிக்க ப்ராப் 
தமிறே. 

(கஅ) 
வழக்கன்று கண்டாய் வலிசகடம் செற்றாய் 
வழக்கென்று நீமதிக்க வேண்டா - குழக்கன்று 
தீவிளவின் காய்க்கெறிந்த தீமை திருமாலே 
பார்விளங்கச் செய்தாய் பழி . 

( ககூ ) 
ட - உ .-- திருமாலே - பரிய பதியே ! வலி .. பலத்தையுடைய , 
சகடம் - சகடாஸுரனை , செற்றாய் - கொன்றாய் ; ( அது ) வழக்கு 
நயாயம் , அன்று கண்டாய் - ஆகாது கிடாய் ; வழக்கென்று - பாய 
மென்று , நீ - நீ , மதிக்கவேண்டா எண்ணவேண்டா ; குழம் - அ 
ழகிய , கன்று - வத்ஸாஸுரனை , தீ - கொடிய , விளவின் - விளா 
மரத்தினுடைய , காய்க்கு - காய்க்கு ( காய்விழும்படி ), எறிந்த - வீசிப் 
பொகட்ட , தீமை - கடும் நடத்தையை , பார் - பூமியிலே , விளங்க 
ப்ரகாசிக்கும்படி , பழி - தப்பாக , செய்தாய் - அநுஷ்டித்தாய் . ( கசு ) 

வ்யா.- அவ .--பத்தொன்பதாம்பாட்டு.- ( வழக்கன்று ) ஜகத் 
ரக்ஷணம் பண்ணுகிறது பழியாய்விட்டது . 


- 


இரண்டாந்திருவந்தாதி 20 - பா.- பழிபாவம் . 


உக 


( வலிசகடஞ்செற்றாய் வழக்கன்று கண்டாய் ) பிள்ளை யாயிருந்து 
பெரியசகடத்தை முறித்ததும் வழக்கன்று . அது செய்தோமிறே 
யென்னில் , இதிறேநானும் வேண்டாவென் கிறது . ( வழக்கென்று 
நீ மதிக்கவேண்டா ) இது வழக்கென்று நீ புத்திபண்ணி யிருக்கவே 
ண்டா . ( குழக்கன்றித்யாதி ) அஸுரனானகன்றும் விளாவான அஸ 
ரனும் தன்னிலேயொத்து உள்ளறிந்தவுன்னை நலிந்ததாகில் செய்வ 
தென்னென்று பயப்படுகிறார் . ( திருமாலே ) இருவருங்கூட விருக்க 
வன்றோதகுவது . ( பாரித்யாதி ) பூமியடங்கலும் ப்ரகாசிக்கும்படி 
பழிசெய்தாய் . விபூதியில் ஏகதேசத்தை ரக்ஷிர்கப்புக்கு அவ்விபூதி 
யையும் அழிக்கப்பார்த்தாய் . 

( ககூ ) 
அரு.-- பத்தொன்பதாம்பாட்டு.- மேலிற்பதத்துக் கவதாரிகை 
( அது செய்தோமிறே இத்யாதி ) . தனக்கொரு ஹா நிவந்தால் அவ்வி 
பூதியுமழியுமென்றபடி இது அவன் செய்த பழிபாவது . ( ககூ ) 
பழிபாவம் கையகற்றிப் பல்காலும் நின்னை 
வழிவாழ்வார் வாழ்வரா மாதோ - வழுவின்றி 
நாரணன்றன் நாமங்கள் நன்குணர்து நன்கேத்தும் 
காரணங்கள் தாமுடையார் தாம் . 

( 20 ) 
ப - உ .-- பழி - அபுத்தி பூர்வமாகச்செய்யும் தப்பையும் , பாவம் 
புத்தி பூர்வமாகச்செய்யும் தப்பையும் , கையகற்றி - கைவிட்டு , பல் 
காலும் , ஸர்வகாலமும் , வழி - சாஸ்த்ரமார்க்கத்திலிருந்து , நின்னை 
உன்னை , வாழ்வார் . போக்பமாக அநுபவிப்பார்களும் , வழுவு - ஒழிவு , 
இன்றி - இல்லாமல் , நாரணன் தன் - ஸர்வசேஷியினுடைய, நாமங் 
கள் - திருநாமங்களை , நன்கு - செவ்வையாய் , உணர்ந்து - அறிந்து , 
கன்கு - அழகியதாய் , ஏத்தும் - ஸ்துதிக்கைக்கு , காரணங்கள் தாம் 
ஹேதுக்களை , தாம் - தாங்கள் , உடையார் - பெற்றவர்களும் , வாழ் 
வாம் - 

- மேன்மேல் ஸுகத்தை யநுபவிப்பர்கள் . மாதோ - என் 
பது அசை . 

( 20 ) 
வயா. - அவ.- இருபதாம் பாட்டு.- ( பழிபாவம் ) ஜகத்ரக்ஷணத் 
தை யநுஸந்தித்து அவனை யாஸ்ரயித்தவர்களென்றோ ஆழ்வார்க 


ளென்றேது . 


C 


( பழிபாவங்கையகற்றி ) அடியுண்டாயும் அடியின்றிக்கேயுமுள்ள 
விரோதங்களைப் போக்கி , ( பல்காலுமிதயாதி ) என் றுமுன்னை யாம்ர 


இரண்டாந்திருவந்தாதி உக - பா.- தாமுளரே . 


யித்துவாழ்வார் வாழ்ந்தே போவர் . " 

நவாஜேதேவர் - 
நஸுகால்லப்யதேஸுகம் என்கிற திவனையாகாதே . மாதோவென்ப 
து இடைச்சொல்லு . ( வழுவித்யாதி ) வழுவின்றிக்கேயிருக்கிற நாரா 
யண னுடைய திருநாமங்களை பக்தியாலேயுணர்ந்து நன்றாகவேத்தும் . 
காரணங்கள் தாமுடையார் தாம் ) காரணங்கள் , ஹேதுக்கள் . ஏத்து 
கைக்கடியான பக்திருசி , ஆநுகூல்யம் , பகவத்கடாக்ஷம் , ஸுக்ரு 
தம் . தாரணங்கள் தாமுடையார் " என்ற போது தாரணமென்று 
த்ருதியுடையாரென்றபடி . 

( 20 ) 
அரு.- இருபதாம்பாட்டு. --ஸுகத்துக்கநந்தரம் துக்கமென்கிற 
நியாயம் இங்கில்லையாகாதே என் கிறது ; முடியவாழ்வேயாயிருக்கும் 
பகவத்ஸமாஸ்ரயணமென்றபடி . இடைச்சொல்பாத பூரணமாய் அவ் 
பயமென்றபடி . 

( 20) 
தாமுளரே தம்முள்ள முள்ளுளதே, தாமரையின் 
பூவுளதே யேத்தும் பொழுதுண்டே - வாமன் 
திருமருவு தாள் மருவு சென்னியரே , செவ்வே 
அருநரகம் சேர்வ தரிது . 

( உக ) 
ப - உ . - தாம் - கர்த்தாவான ) தாங்கள் , உளரே இருந்தார்க 
ளே ; தம் - தங்களுடைய , உள்ளம் - ( கரணமான ) மநஸ்ஸு , உள் - 
சரீரத்துக்குள்ளே , உளதே - இருந்ததே ; தாமரையின்பூ - உபகரண 
மான ) கமலபுஷ்பம் , உளதே - இருந்ததே ; ஏத்தும் - ஸ்துதிக்கைக் 
கு , பொழுது - காலம் , உண்டே - இருந்ததே ; வாமன் - குணாதிக 
னான ஸர்வேஸ்வரனுடைய , திரு - ஐஸ்வர்யத்தோடு , மருவு - கூடி 
யிருக்கிற , தாள் - திருவடிகளை , மருவு - கிட்டும்படியான , சென்னி 
யரே - தலையையுடையராயிருந்தார்களே ; ( இப்படி இருக்க ) செவ் 
வே - நேராக , அரு - க்ரூபமான , நரகம் நரகததை, சேர்வது - அடை 
வது , அரிது - துர்லபம் . 

வ்யா . - அவ.- இருபத்தோராம்பாட்டு - (தாமுளரே ஏத்தும் 
போது தானுண்டாகவேணுமேயென்னில் ; 

( தாமுளமே ) இவன் தான் தன்னையுண்டாக்க வேண்டியிருந்ததோ ? 
வவ- வேசுரதாவஹது ஹஜவாடாவபயதா விவிதா 
ஜேஹவதிஜோாய நிவேதித--பூர்வமேவக்ருதாப்ரஹ்மர் ஹ 
ஸ்தபாதாதிஸம்யுதா விசித்ராதேஹஸம்பத்தி ரீஸ்வராயநிவேதிதும் 


( உக ) 


பெறு 


இரண்டாந்திருவந்தாதி உஉ - பா.- அரியது 
அன்றோ. ( தம்முள்ள முள்ளுளதே ) தனக்குப் புறம்பன்றே ஹ்ரு 
தயம் . ( தாமரையின் பூவுளதே ) இவனுடைய விபூதிக்குப்புறம்பே 
தேடிப்போகவேண்டாவே பூ . ( ஏத்தும் பொழுதுண்டே ) ஏத்து 
கைக்குக்காலம் ஈஸ்வரனேயுண்டாக்கினானே . (வாமனித்யாதி ) எல் 
லார்தலையிலும் காலைவைத்தவனாய்த் தன்னுடைமையைப் 
கைக்கு 

அர்த்தியுமா யிருந்தவனுடைய ஐஸ்வர்யம் பொருந்தின 
திருவடிகளைவைக்க விலக்காத தொருதலையுமுடையமே. (செவ்வே 
அருநரகஞ்சேர்வதரிது ) இப்படி உபகரணங்கள் குறைவற்றிருக்கச் 
செய்தே நரகத்துக்கு நேர்வழிகிடையாது . 

( உக ) 
அரிய தெளி தாகும் ஆற்றலால் மாற்றி 
பெருக முயல்வாரைப் பெற்றால் - கரியதோர் 
வெண்கோட்டு மால்யானை வென்றி முடித் தன்றே 
தண்கோட்டு மாமலரால் தாழ்ந்து . 

( உ.உ ) 


ப - உ.- ஆற்றலால் - ஸர்வ சக்தியோகத்தால் , மாற்றி - ( சேத 
நனுடைய ப்ரவ்ருத்திகளை ) வேறுபடுத்தி , பெருக - மிகவும் , முயல் 
வாரை - யத்தம்பண்ணும் மஹாபுருஷரை , பெற்றால் - அடைந்தால் , 
அரியது - துர்லபயான மோக்ஷம் , எளிதாகும் - ஸுலபமாகும் ; சரி 
யது - கறுத்தும் , வெண் - வெளுத்த , கோட்டு - கொம்புகளையுடை 
யதுமான , ஓர் - அத்விதீயமான ; மால் - பெருத்த , யானை - ஆனை 
யானது , தண் - குளிர்ந்த , கோட்டு - மடுவின் கரையிலே , மா - 
ஸ்ரேஷ்டமான , மலரால் , தாமரைப்பூவினால் , தாழ்ந்தன்றே - அடி 
மைசெய்தன்றே , வென்றி - ஜயத்தை , முடித்து - முடித்தது ( பெற் 
றது ) . 

( உஉ ) 


வ்யா , - அவ.- இருபத்திரண்டாம்பாட்டு . - ( அரியது ) ஸத்தை 
யேபிடித்து நோக்கிக் கொண்டு போருவானொரு ஸமாரயணீயனைப் 
பெற்றால் எல்லாம் ஸுலபமிறே என்கிறது . 

( அரியதெளிதாகும் ) அரிதாவ து - பகவல்லாபமும் , பகவத்பஜாரு 
மும் . இவை இரண்டு மெளிதாகும் . ( ஆற்றலாலிக்யாதி ) இவன் 
தலையிலே ஒரு 

தேவையிடுகிறதென் ; எல்லாம் நாமே ஏறிட்டுக்கொ 
ண்டு செய்வோமென்பானொரு ஸர்வசக்தியைப் பெற்றால் , ஸகலா 
பம் நம்மதானபின்பு எல்லாவற்றையு மீஸ்வரன் பக்கலிலே விடுகிற 


ச 


இரண்டாந்திருவந்தாதி உ - பா.- தாழ்ந்து . 


தென் ; நாமே பஜிப்போமென்பானொரு அதிகாரியைப்பெற்றாலென் 
றுமாம் . மேலிதுக்கு திருஷ்டாந்தம் ( கரியதோரித்யாதி ). கறுத்தவடி 
வையும் வெளுத்த கொம்பையுமுடைத்தான பெரிய ஆனை . ( தண் 
கோட்டித்யாதி ) கோட்டென்று கரையிலே என்கிறது . “ தண் தோட் 
மொமலர் " என்று பாடமானபோது , இதழையுடைத்தான பெரிய புஷ் 
பத்தாலே என்கிறது . ( மாமலரால் தாழ்ந்து வென்றி முடித்தன்றே ) 
புஷ்பத்தைக்கொண்டு திருவடிகளிலே பணிந்தன்றோ ஆனைவென் 
றியை முடித்தது ; விஜயத்தைப்பெற்றது அவன் ப்ரஸாதத்தாலே 
யன்றோ வென்கிறது . 

( உ ) 
அரு.-- இருபத்திரண்டாம்பாட்டு . - ஆற்றலால்மாற்றிப் பெருக 
முயல்வாரைப் பெற்றால் - தன் மிடுக்காலே சேதநனிடத்திலே உண் 
டாகவேண்டும் அத்வேஷாதிமுதலான ப்ரயத்தங்களை யெல்லாம் , 
மாற்றி , இவையெல்லாந் தானே ஏறிட்டுக்கொண்டு , பெருக - மிக 
வும் யத்நம்பண்ணு மீஸ்வரனைப்பெற்றால் என்னுதல் ; தன் மிடுக் 
காலே ஈஸ்வரயத்நத்தை மாற்றி , மிகவும் ஸ்வயத்தம்பண்ணும் சேத 
நனைப்பெற்றா லென்னுதல் , இத்தால் பக்திப்ரபத்திகளைச் சொ 2 
கிறது . ( தாழ்ந்தன்றே ) தாழவில்லையென்று ப்ரபத்திபரம் ; தாழ்ந் 
தன்றோ என்று பக்திபாம் . கரையிலே -மடுவின் கரையிலே . ( உ- ) 
தாழ்ந்து வரங்கொண்டு தக்க வகைகளால் 
வாழ்ந்து கழிவாரை வாழ்விக்கும் - தாழ்ந்த 
விளங் கனிக்குக் கன்றெறிந்து வேற்றுருவாய் , ஞாலம் 
அளந்தடிக் கீழ்க்கொண்ட வவன் . 

( உங ) 
ப - உ.- தாழ்ந்த - தொங்கியிருந்த , விளம்- ( அஸுரனான )விளா 
மரத்தினுடைய , கனிக்கு - பழத்தைக் குறித்து , கன்று - வத்ஸாஸு 
ரனை , எறிந்து - வீசிப்பொகட்டு , வேற்றுருவாய் - உதாரனான தன் 
ரூபத்தைக்காட்டிலும் வேறுபட்ட யாசகரூபத்தை யுடையனாய்க் 
கொண்டு , ஞாலம் - பூமியை , அளந்து - ஆக்ரமித்து , அடிக்கீழ் 
திருப்பாதத்தின்கீழே , கொண்ட - ஸ்வீகரித்த , அவன் - அந்தப்ரி 
ய : பதி , வரம் - அநுக்ரஹத்தை , கொண்டு - ஸம்பாதித்து , தக்க - 
தகுந்த , வகைகளால் - ப்ரகாரங்களாலே , தாழ்ந்து - வணங்கி , வா 
ழ்ந்து - இஷ்டத்தையடைந்து , கழிவாரை - மேன்மேல்ஸுகத்தை 
யாசைப்பட்டவர்களை , வாழ்விக்கும் - ரக்ஷிக்கும் . 

( உங ) 


இரண்டாந்திருவந்தாதி உச - பா . - அவன் . 


உள 


வ்யா . - அவ.- இருபத்து மூன்றாம்பாட்டு - தன்னை யாஸ்ரயிப் 
பார்க்கு ப்ரதிபந்தகத்தையும் போக்கித் தானும் ஸுலபனாமென் 


கிறது . 


( தாழ்ந்தித்யாதி ) வரங்கொண்டு - அவன் ப்ரஸாதத்தைக்கொ 
ண்டு , சாஸ்த்ரங்களில் சொல்லுகிறவகைகளாலே தாழ்ந்து - ஆஸ்ர 
யித்து , அதுதானே வாழ்வாகக் காலத்தைப் போக்குவாரை ரக்ஷிக் 
கும் . ப்ரதிபந்தகஞ் செய்வதென்னென்னில் தாழ்ந்த விளங்கனிபட் 
டது படுமத்தனை . ( தாழ்ந்தவித்யாதி ) " வேற்றுருவாய் என்கிறது - 
சிறுகாலைக் காட்டி பெரியவடிவைக் கொண்டளந்தது . கரிய பதி 
யானவன் அர்த்தியாய் நின்றதென்றுமாம் . பூமியையளந்து தன் 
திருவடிகளிலே யிட்டுக்கொண்டவன் வாழ்விக்கும் . ( உங ) 


அவன் கண்டாய் நன்னெஞ்சே யாரருளும் கேடும் 
அவன் கண்டா யைம்புலனாய் நின்றான் அவன் கண்டாய் 
காற்றுத்தீ நீர்வான் கருவரைமண் காரோதச் 
சீற்றத்தீ யாவானும் சென்று . 

( உ.ச ) 
ப - உ . - நல் - ஸ்வாதீனமான , நெஞ்சே - மநஸ்ஸே ! ஆர் - பூர்ண 
மான , அருளும் - க்ருபையினாலடையத்தக்க போகத்துக்கும் , கேடும் 
வடமாரத்துக்கும் , அவன் கண்டாய் - அந்த ஸர்வேஸ்வரனே நிர் 
வாஹகன் கிடாய் . ஐம்புலனாய் - ஐந்து இந்திரியங்களுக்கும் ஸ்வாமி 
யாய் , நின்றான் - இருக்கிறவன் , அவன் கண்டாய் - அந்த பரிய பதி 
கிடாய் . காற்று - வாயு , தீ - நெருப்பு , நீர் - ஜலம் , வான் - ஆகா 
சம் , கரு - பெரிய , வரை - மலை , மண் - பூமி , கார் - கறுத்த , ஓதம் - 
கடலை , சீற்றம் கோபிக்கக்கடவ , தீ - படபாக்கி , இவைகளுக்கு , 
ஆவானும் - நிர்வாஹகனாவானும் , அவன் கண்டாய் - அந்த ஸர்வேம் 
வரன் கிடாய் . ( ஆகைபால் ), சென்று- ( அவனை ) கிட்டி , ( ஆஸ்ரயி ) . ( ) 

வ்யா . - இருபத்து நாலாம்பாட்டு.- ( அவனித்யாதி ) ஸம்ஸார 
ப்ரவர்த்தகனுமவனே என்கிறது . “ாேேவயேவுவதே வாயா 
தோதாதிதே - மாமேவ யேப்ரபத்யந்தே மாயாமேதாம்தா 
ந்திதே " என்கிறபடியே அவனைப்பற்றி லம் ஸாரபந்த மறுக்கவே 
ணுமென்கிறது . “ காரோதச்சீற்றத்தீ " என்று ( வலவெ ) படபை 
யைச் சொல்லுகிறது . 


உஅ 


இரண்டாந்திருவந்தாதி உரு - பா.- சென்றது . 


அரு.- இருபத்து நாலாம்பாட்டு - ( ஆரருளும் ) " வடியிது 
உயரை நநைாம் - கடயிதுந்தயமாநமநா : என்கிறபடியே , போக 
மோக்ஷசூக்யராயிருக்கிற சேதநரைக் கரணகளேபரங்களைக்கொ 
டுத்து போக மோக்ஷபாகிகளாக்குகை ஆரருள் ; கேடு - மஹாப்ர 
ளயம் , இவை இத்தனைக்கும் நிர்வாஹகனாகையாலே , சென்று - அவ 
னைக்கிட்டி - உஜ்ஜீவியென்று க்ரியை அத்யாஹார்யம் .. ( உச ) 


சென்ற திலங்கைமேல் செவ்வே தன் சீற்றத்தால் 
கொன்ற திராவணனைக் கூறுங்கால் - நின்றதுவும் 
வேயோங்கு தண்சாரல் வேங்கடமே , விண்ணவர் தம் 
வாயோங்கு தொல்புகழான் வந்து 

( உரு ) 


ப - உ.- விண்ணவர் தம் - நித்யஸ்ரிகளுடைய , வாய் - வாக்கி 
னாலே , ஒங்கு - ஸ்துதிக்கப்பட்ட , தொல் ஸ்வாபா விகமான , புக 
ழான் - கீர்த்தியையுடைய ஸர்வேஸ்வரன் , வந்து - அவதரித்து , 
செவ்வே - நேராக , சென்றது - நடந்தது , இலங்கைமேல் - லங்கை 
யிலே ; தன் - தன்னுடைய , சீற்றத்தால் - கோபத்தினால் , கொன் 
றது - முடித்தது , இராவணனை - ராவணாஸுரனை ; 

கூறுங்கால் 
பேசப்புக்கால் , நின்றதுவும் - நின்றருளினதும் , வேய் - மூங்கில் , 
ஓங்கு , வளர்ந்திருக்கிற , தண் - குளிர்ந்த , சாரல் - மலைப்பக்கங்களை 
யுடைய , வேங்கடமே - திருமலையிலே. 

( உரு ) 
வ்யா .-- அவ.- இருபத்தைந்தாம் பாட்டு . - ( சென்றதித்யாதி ) 
உத்பத்யாதிகளேயோ ? உத்பந்தங்களானால் ப்ரதிபந்தகங்களைப் போ 
க்குவானுமவனென்கிறது . 

( சென்றதிலங்கைமேல்செவ்வே ) ஸங்கல்பத்தாலன்றியே கே 
ரே கால் நடையே லங்கையிலே நடந்தது . ( தன் சீற்றமித்யாதி ) கோ 
பம் தானிட்ட வழக்காயிருக்கிறவன் தானே கோபத்தின் வழக்காய் 
முடித்தது ராவணனை . (கூறுங்கால் ) பேசுங்கால் , ( விண்ணவரித்யாதி ) 
நித்யஸரிகள் ஸ்துதிக்கப்படா நின்ற பழைய புகழையுடையவன் . 
கீழ்ராமாவதாரமாகையாலே ராவண வதஸமநந்தரம் ப்ரஹ்மாதிகளா 
லே ஸ்துதிக்கப்படுகிற புகழையுடையவனென்றுமாம் ..(விண்ணவர் 
தம்வாயோங்கு தொல்புகழான் வந்து நின்றதுவும் வேயோங்கு தண் 
சாரல் வேங்கடமே ) அவதாரத்துக்குப் பிற்பாடரானவர்க ளிழக்க 


ரண்டாந் திருவந்தாதி உசு -பா. - வந்தித்து , 


வொண்ணாதென்று அவர்கள் விரோதியைப் போக்குகைக்காகத் திரு 
மலையிலே வந்து நின்றது . 

( உரு ) 
அரு.- இருபத்தைந்தாம்பாட்டு.- * சாபம் - வில்லு . வில்லிருக் 
கச் செய்தேயும் கோபத்தாலே கொன்றானென்றபடி . ( உடு ) 
வந்தித் தவனை வழிநின்ற வைம்பூதம் 
ஐந்து பகத் தடக்கி யார்வமாய் - உந்திப் 
படியமரர் வேலையான் பண்டமரர்க் கீந்த 
படியமரர் வாழும் பதி . 

( உசு) 
ப - உ.- வழி - ஸக்மார்க்கத்துக்கு , நின்ற -விரோதியாயிருக்கிற , 
ஐம்பூதம் - பஞ்ச பூதங்களையும் , ஐந்தும் - பஞ்சேந்திரியங்களையும் , 
அகத்து - சரீரத்துக்குள்ளே , அடக்கி - அமைத்து , ஆர்வமாய் - ப்ரீ 
தியுடையராய்க்கொண்டு , அவனை - அந்த ஸர்வேஸ்வரனை , வந்தித்து 
ஆஸ்ரயித்து , உந்தி- முற்கோலிவந்து , படி - ஆஸ்ரயிக்கும்படி , அமரர் - 
(ப்ரஹ்மாதி ) தேவர்களுக்காக , வேலையான் திருப்பாற்கடலிலே 
பள்ளிகொண்ட ஸர்வேஸ்வரன் , பண்டு - அநாதியான , அமரர்க்கு - 
தேவர்களான நித்ய ஸூரிகளுக்கு , ஈய்ந்த கொடுத்தது , படி - பூமியி 
லுள்ள , அமரர் - தேவதைகளான ஸ்ரீவைஷ்ணவர்கள் , வாழும் - 
வாழுகிற , பதி - திருமலை . 

உசு ) 
வ்யா.- அவ.-- இருபத்தாறாம்பாட்டு.- ( வந்தித்து ) திருமலை 
ப்ரஸ்து தமாகையாலே , பின்னையுந்திருமலைக்குள்ளே ப்ரஸ்து தஞ் 


சொல்லுகிறது . 


( வழிநின்ற வித்யாதி ) பகவத்ப்ராப்தி விரோதியானபூதங்களைக் 
தையும் அவித்து . ( ஆர்வமாய் ) அபிநிவேசத்தையுடையராய் . ( அவ 
னை வந்தித்து ) அவனை யாய்ரயித்து . ( உந்திப்படியமரர்வேலையான் ) * 
சுஹஹேகயா - அஹ மஹமிகயா - ப்ரஹ்மாதிகளாஸ்ரயிக்கத்திரு 
ப்பாற்கடலிலே கண்வளர்ந் தருளுகிறவன் . ( பண்டமரர்க்கீந்த ) நித் 
யஸரிகளுக்குப் பரிசில் கொடுத்தது . படி - பூமி , ( படியமரர்வா 
ழும் ) பூமியில் ஸ்ரீவைஷ்ணவர்கள் வாழுகிற திருமலை . 

(உசு ) 
அரு .--இருபத்தாறாம்பாட்டு.- அவனை வந்தித் திருக்கிறபடி 
யமரர்வாழ்வுறே; பதியானது - திருமலையானது . உந்திப்படியமரர் 

* இந்த பதம் வ்யாக்யாநத்தில் காணவில்லை , 


கூ 0 


இரண்டாந்திருவந்தாதி உஎ - பா.- பதியமைந்து . 


வேலையான் திருப்பாற்கடல் நாதன் . நித்யஸ ஒரிகளுக்கு உபகார 
மாகக் கொடுத்தது . 

( உசு ) 


பதியமைந்து நாடிப் பருத்தெழுந்த சிந்தை 
மதியுரிஞ்சி வான்முகடு நோக்கி - கதிமிகுத்தங் 
கோல்தேடி யோடும் கொழுந்ததே போன்றதே 
மால்தேடி யோடும் மனம் . 

( உஎ ) 
ப - உ .-- பதி - திருமலையிலே , அமைந்து - பொருந்தி , நாடி - வி 
சாரித்து , பருத்து - வ்யாபித்து , எழுந்த கிளம்பின , சிந்தை - மநோ 
ரதத்தையுடைத்தாய் , மதி - சந்த்ரனை , உரிஞ்சி - கிட்டி , வான் - ஆகா 
சத்துக்கு , முகடு - உச்சியான ( அண்ட பித்தியை ) , நோக்கி - பார்த் 
து , மால் - பரிபூர்ணனான ஸர்வேஸ்வரனை , தேடி - ஆராய்ந்து , ஓடும் 
செல்லுகிற , மனம் - மாஸ்ஸானது , கதிமிகுத்து - சீக்ரகமநத்தை 
யுடைத்தாய்க் கொண்டு , அம் - அழகிய , கோல் - கொம்பை , தேடி 
ஆராய்ந்து , ஒடும் - செல்லுகிற , கொழுந்ததே போன்றதே - கொடி 
போலிராநின்றதே . 

(உஎ) 


வ்யா . - அவ.- இருபத்தேழாம்பாட்டு . - ( பதியமைந்து நாடி ) 
கீழ்திருமலையில் நின்றபடியைய நுஸந்தித்தார் . அங்கு நினைத்த பரி 
மாற்றக் கிடையாமையாலே நினைத்தபடி பரிமாறலாம் பரம பதத்தி 
லிருக்கிற ஸர்வேஸ்வரனைத் தேடாநின்றதென்னெஞ் சென் கிறார். 

( பதியமைந்தித்யாதி )திருமலையிலே பொருந்தியாராய்ந்து விஸ் 
த்ருதமாய்க் கிளர்ந்த மநோரதத்தையுடைத்தாய் . ( மதியுரிஞ்சி ) 
சந்தரனைக்கடந்து - ( வான்முகடுநோக்கி ) அண்டபித்தியை நோக்கி . 
( மால் தேடியோடும் மனம் ) கரைகட்டாக்காவேரிபோலே ஸர்வாதிக 
னான ஸர்வேஸ்வரனைத் தேடி யோடாநின்ற நெஞ்சு. ( கதிமிகுத்தித் 
யாதி ) வேகத்தையுடைத்தாய் - அழகிய தோர்கொம்பைத் தேடா 
ன்ற கொடி போன்றிருந்தது . " கதிர் " என்று பாடமான போது , ஒளி 
யையுடைத்தானகொடி . 

(உஎ) 
அரு.-- இருபத்தேழாம்பாட்டு.- ( கதிமிகுத்து ) சதி - கதியாய் , 
வேகம் மிக்கென்றபடி . 

( உ.எ ) 


இரண்டாந்திருவந்தாதி உ அ - பா .-- மனத்து . உகூ - பா .-- மகனாக . கூக 


மனத்துள்ளான் வேங்கடத்தான் மாகடலான் , மற்றும் 
நினைப்பரிய நீளரங்கத் துள்ளான் - எனைப்பலரும் 
தேவாதி தேவனெனப் படுவான் , முன்னொருநாள் 
மாவாய் பிளந்த மகன் . 

( உ அ ) 


கிண்ட 


பிளந்த , 


- 


ப - உ.- எனைப்பலரும் - பூஜ்யரெல்லாரும் , தேவாதிதேவன் - நித் 
யஸூரிகளுக்கு ஸ்வாமியான பெரியவன் ; எனப்படுவான் என்று சொ 
ல்லப்படா நிற்பனாயும் , மா - பெரிய , கடலான் - ஷீராப்தியில் பள்ளி 
கொண்டவனாயும் , முன்னொருநாள் - முன்பொருகாலத்தில் , மா - 
குதிரையான கேசியினுடைய , வாய் - வாயை , 
மகன் - சிறுபிள்ளையாயும் , மற்றும் - அதுக்குமேலே , நினைப்பரிய - 
நினைக்கைக்கு அஸாத்யமாய் , நீள் - விசாலமான , அரங்கத்து - கோ 
யிலில் , உள்ளான் நித்யவாஸம் பண்ணுகிறவனாயும் , வேங்கடத் 
தான்-திருமலையை ஸ்தாநமாகவுடையனுமானவன் , மனத்து - ( என் ) 
நெஞ்சிலே , உள்ளான் - நித்யவாஸம்பண்ணுகிறான் . ( உ.அ ) 


வ்யா .-- அவ .-- இருபத்தெட்டாம்பாட்டு .-- (மனத்துள்ளான் ) 
இவர் அவன் பிரியாதநிலத்தைவிரும் பப்புக்கவாறே அவனிவருடைய 
மாஸ்ஸையே விரும்பாநின்றானென்கிறது . 

( எனைப்பலருக் தேவாதி தேவனெனப்படுவான் ) விவக்ஷிதரெல் 
லாம் * அயர்வறுமமரர்களதிபதியென்ன ப்ரஸித்தனானவன் , ஜகத் 
ரக்ஷணத்துக்காகத் திருப்பாற்கடலிலே கண்வளர்ந்து க்ருஷ்ணனா 
யவதரித்து விரோதிகிரஸநம்பண்ணி வருவது போவதாக வொண்ணா 
தென்று திருமலையிலே வந்து நின்ற தேவாதி தேவன் , என்றும் பரிச் 
சேதிக்கப் போகாத பாப்பையுடைத்தான கோயிலிலே கண்வளர்ந் 
தருளுகிறவன் , என்நெஞ்சை விரும்பிப்புறம்புடோகிறிலன் . ( உ அ ) 


அரு .-- இருபத்தெட்டாம்பாட்டு.- எனை - எனையர் , பூஜ்யர் 
நினைப்பரிய , அவனுக்கும் உள்ளுக்கும் விசேஷணம் . ( உ அ ) 
மகனாகக் கொண்டெடுத்தாள் மாண் பாய கொங்கை 
அகனார வுண்பனென் றுண்டு - மகனைத்தாய் 
தேறாத வண்ணம் திருத்தினாய் தென்னிலங்கை 
நீறாகவெய் தழித்தாய் நீ . 

( உக ) 


கூஉ 


இரண்டாந்திருவந்தாதி உக - பா . - மகனாக . 


லங்கையை , 


ப.உ.- தென் - ஸ்ப்ருஹணீயமான , இலங்கை 
நீறாக - சாம்பலாம்படி , எய்து - அடித்து , அழித்தாய் - நாசம்செய் 
தவனே ! நீ - நீ , மகனாக புத்ரனாக , கொண்டு - ஸ்நேஹம்பண்ணி ,, 
எடுத்தாள் - எடுத்த பூதனையினுடைய, மாண்பாய - அழகிய , கொ 
ங்கை - முலையை , அகன் - வயிறு , ஆர - நிறையும்படி , உண்பன் 
அமுது செய்வேன் ; என்று - இப்படி நினைத்து , உண்டு அமுது 
செய்து , மகனை - பிள்ளையானஉன்னை , தாய் - மாதாவான யசோ 
தைப்பிராட்டி , தேறாதவண்ணம் - வில்வஸியாதபடி , திருத்தினாய் 
சிக்ஷித்தாய் . 

( உ + ) 
வ்யா.- அவ .-- இருபத்தொன்பதாம்பாட்டு - (மகனாக ) க்ருஷ் 
ணாவதாரம் ப்ரஸ்த்துதமாகையாலே அதிலேசுழியாறுபடுகிறார் . 

( மகனித்யாதி )பிள்ளையாக வெடுத்துத் தாயார் ஓசழக்காக வெடு 
க்குமாப்போலே எடுத்து நஞ்சாலே நிறைந்தத்தைப் பாலாலே நிறை 
த்ததாகப்பண்ணி அத்தாலே தர்ச நீயமான கொங்கையை , ( அகனித் 
யாதி ) அவள் நிலையிறேயிவனது . அவள் முலை கொடுத்தல்லது தரியா 
ளாய்நின்றாற்போலே இவனுமுண்டல்லது தரியானாய் வயிறாரவுண்ப 
னென்றுண்டு . ( மகனித்யாதி ) மகனென்றாலும் தாயென்றாலும் 
க்ருஷ்ணன் பக்கலிலும் யசோதைப் பிராட்டி பக்கலிலும் நிற்கும்; 
புத்ர ஸ்நேஹமென்றால் சக்ரவர்த்தி பக்கலிலே கிடக்குமாப்போலே. 
அவனும் விரும்பி முலையுண்ணாநிற்க இவளும் விரும்பி முலைகொடா 
நிற்கிலும் ,பூகனை மடியிலேயிருந்தானாகக்கொண்டு துணுக்குத் துணுக் 
கென்னும்படியாகத்தாயாரைத் தொட்டுவிட்டாய் . (தென்னிலங்கை .) 
ஒருதாயாரை மார்பிலே கையை வைத் துறங்கும்படி பண்ணின நீ . 
கீதி - தாவதாகாயோஜோகேயேதிவ- கி . நா 8 
2ு . தவ Y) - கீர்த்திபூதாம்பதாகாம் யோலோகேப்ரமயதிப்ரபு : 
கிந்நாமதுர்லபம் தஸ்ய " என்று சொல்லும்படிபண்ணின நீ - பருவம் 
நிரம்பி ஆயுதம்ரமங்களும் பண்ணிச் செய்தாய் . பருவம் நிரம்புவதற்கு 
முன்னே இச்செயலைச் செய்தாயென்று . 

( உக ) 
அரு.- இருபத்தொன்பதாம்பாட்டு . - மாண்பு - அழகு . அகம் 
உள்ளாய் - வயிறார் . ( தேறாதவண்ணம் ) தன் மடியிலேயிருக்கச்செய் 
தேயும் பூதனை மடியிலே யிருக்கிறானாக அதிசங்கை பண்ணும்படி 
செய்தா யென்றபடி 

- ராவணவதம் பருவம் நிரம்பினபின்பு செய்த 


60 


இரண்டாந்திருவந்தாதி 10 - பா . - ரியன்று . 


செயலாகையாலே அவள் நிர்ப்பரையானாள் . பெருமாள் விஜயகீர்த்தி 
முதலான குணங்களையுடையரா யிருப்பரோவென்ன ; அருளிச்செய் 
கிறார் . (சிசி- தாழ் - கீர்த்திபூதாம் இத்யாதி ) . நீறாகவெய்த 
ழித்த நீ தேறாதவண்ணந்திருத்தினாய் என்றவயமாக்கி அருளிச் 
செய்கிறார் (பருவம் நிரம்பியித்யாதி ). 

(உக ) 
நீயன் அலகளந்தாய் நீண்ட திருமாலே 
நீயன் றுலகிடந்தா யென்பரால் - நீயன்று 
கா ரோத முன்கடைந்து பின்னடைத்தாய் மாகடலை 
பேரோத மேனிப் பிரான் . 

( கூ 0 ) 


ப - உ.- பேர் - பெரிய , ஓதம் - ஸமுத்ரத்தோடொத்த, மேனி 
விக்ரஹத்தையுடைய , பிரான் - உபகாரகனான , நீண்ட - 

அபரிச் 
சிந்தனான , திருமாலே - ஸ்ரிய பதியே ! அன்று - ( இந்தரன் நோவு 
பட்ட ) அக்காலத்தில் , நீ - ரீ , உலகு - லோகத்தை , அளந்தாய் 
ஆக்ரமித்தாய் : அன்று - ப்ரளயகாலத்தில் , 

ப்ரளயகாலத்தில் , நீ - நீ , உலகு - பூமி 
யை , இடந்தார் ( அண்டபித்தியில் நின்றும் ) பிரித்தெடுத்தாய் ; 
அன்று - (இந்தரனை தூர்வாஸமுனிசபித்த ) காலத்தில் , நீ - நீ , முன் 
முன்னே , கார் - கறுத்த, ஓதம் - ஸமுத்ரத்தை , கடைந்து மதநம்பண் 
E , பின் - பின் பொருகாலத்தில் , மா - பெரிய , கடலை - ஸமுத்ரத்தை , 
அடைத்தாய் - ( அணையினால் ) தடுத்தாய் ; என்பர் - என்று வைதி 
கர் ) சொல்லுவர்கள் . ஆல் - ஆச்சர்யம் . 

( கூ 0 ) 


வ்யா ,-அவ.-- முப்பதாம்பாட்டு - ( நீயன்று ) எல்லார் தலையி 
லும் , ஒக்கத் திருவடிகளை வைத்த அவதாரத்தைச் சொல்லுகிறது . 


( நீண்ட திருமாலே நீயன் றுலகளந்தாய் ) அபரிச்சேத்யனாய் பரி 
ய : பதியான நீ பெறாது பெற்றாற்போலே பூமியையளந்தாய் . ( நீயன் 
றித்யாதி ) அதுக்கடியாக பூமியைபிடந்தாய். (பேரோதமேனிப்பிரான் 

அன்று காரோத முன் கடைந்து மா கடலைப் பின்னடைத்தாய் ) பெ 
ரியகடல் வெள்ளம்போலே பரமஹாமான வடிவை யுடையையாய் 
உபகாரகனான நீ , கறுத்த நிறத்தை யுடைத்தான கடலைமுற்படக் 
கடைந்து அது தன்னைப் பின்படைப்பதும் செய்தாய் . " பேரோத 
மேனிப்பிரான் என்று கடைகிறபோது ஒருகடலை யொருகடல் 
நின்று கடைந்தாற்போலே யிருக்கை 

கூ 0 ) 


நச இரண்டாந்திருவந்தாதி நக - பா . - பிரானென்று . நஉ - பா .--மகிழ்ந்தது 


விடிவு 


பிரானென்று நாளும் பெரும்புலரி யென்றும் 
குரா நற் செழும்போது கொண்டு - வராகத் 
தணியுருவன் பாதம் பணியுமவர் கண்டீர் 
மணியுருவங் காண்பார் மகிழ்ந்து . 

( ஙக ) 
ப -உ - பிரானென்றும்- ஸ்வாமியே ! என்றும் , நாளும் - ( பாழாய்க் 
சழிந்த திருத்திலும் , பெரும் - அழகிய , புலரியென்றும் 
(உண்டாவதே !) என்றும் , ( ஆதரத்துடன் ), குரா - குராவென்னும் 
சாட்டுமரத்தினுடைய , நல் - அழகிய , செழும் - பெருத்திருக்கிற , 
போது - புஷ்பத்தை , சொண்டு - ஸம்பாதித்து , வராகம் - பன்றியோ 
டுஸத்ருபமாய் , அணி - அழகியதாயிருக்கிற , உருவன் திருமே 
னியை யுடையவனுடைய , பாதம் - திருவடிகளை , பணியுமவர் கண் 
டீர் - ஆஸ்ரயிக்குமவர்கள் கிடீர், மணி - ரத்தம் போல் ஸ்லாக்யமான 
உருவம் -விக்ரஹத்தை , மகிழ்ந்து - உகந்து , காண்பார் - ஸாக்ஷாத் 
கரிப்பர்கள் . 

நகூக 


வ்யா .-- அவ.- முப்பத்தோராம்பாட்டு - ( பிரானென்றும் ) தன் 
னையே வணங்கும்படி பண்ணினவனையும் வணங்குகைக் கீடானகா 
லத்தையும் கொண்டாடுகிறார் . 

(நாளும் பிரானென்றும் ) கைகழிந்து போன வென்னைத் தன் பக் 
கலிலே ஆபிமுக்யம் பண்ணுவித்து ருசியைப்பிறப்பித்த உபகாரக 
னென்றும் . (பெரும்புலரியென்றும் குரா நற்செழும்போது கொண்டு) 
குராவினுடைய நன்றாய்ச் செவ்வியை யுடைத்தானபூவைக்கொண்டு . 
( வராகத்தித்யாதி ) இன்னபுஷ்பங் கொண்டென்னை யாஸ்ரயிக்க வே 
ணுமென்றி ராதே , நாட்டில் புஷ்பத்துக்கு ஸஜாதீயமான வ 

வடிவை 
யுடையவன் திருவடிகளைப் பணியுமவர்கள். ( மகிழ்ந்து மணியுருவங் 
காண்பார் ) பலத்துக்கு பலமிறே . Mுவாகத- வேயாம் 
ஸுஸுகம் கர்த்து மவ்யயம் என்கிறபடியே 

ஸாதநதசையிலே 
இனிதாயிருக்கை . 

( ஙக) 
அரு.-- முப்பத்தோராம்பாட்டு.- புலரி என்று நாளாய் , பெ 
ரும்புலரியென்று கொண்டாட்டம் . 

( ஙக ) 
மகிழ்ந்தது சிந்தை திருமாலே, மற்றும் 
மகிழ்ந்ததுன் பாதமே போற்றி - மகிழ்ந்த 


இரண்டாந்திருவந்தாதி ந.கூ - பா .-- துணிந்தது . 


கூரு 


தழலாழி சங்க மவை பாடி யாடும் 
தொழிலாகம் சூழ்ந்து துணிந்து . 

( ங.உ ) 
ப உ.- திருமாலே - ஸ்ரிய பதியே ! சிந்தை - மாஸ்ஸு , துணி 
ந்து - த்யானத்தில் ஒருப்பட்டு , மகிழ்ந்தது ப்ரீதியையடைந்தது ; 
மற்றும் - வேறான வாகிந்தரியமும் , உன் உன்னுடைய , பாதமே -திரு 
வடிகளையே , போற்றி - ஸ்தோத்ரம்பண்ணி , 

அழல் (சத்ருக்கள் 
மேல் ) நெருப்புவீசுகிற , ஆழி - சக்ரம் , சங்கம் - ஸ்ரீபாஞ்சஜந்யம் , 
அவை - அவ்விரண்டுகளை , பாடி - காகம்பண்ணி , மகிழ்ந்தது- ஸந் 
தோஷித்தது . ஆகம் - சரீரமானது , ஆடும் - நர்த்தகம் செய்கையா 
கிம் , தொழில் - வ்யாபாரத்திலே , சூழ்ந்து 

சூழ்ந்து - வ்யாபரித்து , மகிழ்க் 
தது - உகந்தது . 

( ங உ ) 


வ்யா.- அவ .-- முப்பத்திரண்டாம்பாட்டு . - ( மகிழ்ந்தது ) இவ் 
விஷயத்தில் நீர்செய்ததென்னென்னில் ; மநோவாக்காயங்களங்கே 
ப்ரவணமாயிற்றென் கிறார் . 

(திருமாலே சிந்தைசூழ்ந்து துணிந்து நின்பாதமே போற்றி மகி 
ழ்ந்தது என்னுடைய மநஸ் தத்வம் , மகோரதித்து அத்யவஸித்து. 
யரிய பதியானவனுடைய திருவடிகளைப் போற்றி மகிழ்ந்தது . ( மற் 
றும் ) என்றது -வாக்கும் என்றபடி . ( மகிழ்ந்த தழலாழிசங்கமவைபாடி ) 
மிகவும் ப்ரதிபக்ஷத்திலே அக்நியுமிழாநின்ற திருவாழியையும் ஸ்ரீபா 
ஞ்சஜந்யத்தையும்பாடி மகிழ்ந்தது . ஆகம் ஆடுகையாகிற தொழிலி 
லே மகிழ்ந்தது . மகிழ்கையே தொழிலாயிற்று . 

( ங உ ) 
அரு.-- முப்பத்திரண்டாம்பாட்டு .-- மற்றும் - மாஸ்ஸுக்குமற் 
முன - அநந்தரமான வாக்குமென்றபடி . 

( உ ) 
துணிந்தது சிந்தை துழாயலங்கல் , அங்க 
மணிந்தவன்பே ருள்ளத்துப் பல்கால் - பணிந்ததுவும் 
வேய்பிறங்கு சாரல் விறல் வேங்கடவனையே 
வாய்திறங்கள் சொல்லும் வகை . 

( ஙங ) 
ப -உ .-- சிந்தை - மநஸ்ஸானது , துழாயலங்கல் - திருத்துழாய் 
மாலையை , அங்கம் - திருமேனியில் ,அணிந்தவன் - பூண்டவனுடைய , 
பேர்- திருநாமங்களை , உள்ளத்து - த்பாநிக்க, துணிந்தது - நிச்சயித் 


இரண்டாந்திருவந்தாதி - பா.- வகையால் . 


தது ; அங்கம் - சரீரமானது , பலகால் - ஸர்வகாலமும் , பணிந்தது 
வும் - ஆஸ்ரயித்ததும் ; வேய் - மூங்கில்களாலே , பிறங்கு - நிறைந் 
திருக்கிற , சாரல் - மலைப்பக்கங்களையுடைய , விறல் - பெருமையை 
யுடைய , வேங்கடவனையே 

திருமலைக்கு ஸ்வாமியானவனையே ; 
வாய் - வாக்கு , திறங்கள் - ( அவனுடைய ) ஸ்வபாவங்களை , சொல் 
லும்வகை சொல்லும் ப்ரகாரத்திலே , துணிந்தது - அத்யவ 
ஸித்தது . 

( ங கூ ) 
வ் ( பா .-- அவ . - முப்பத்து மூன்றாம்பாட்டு.- ( துணிந்தது ) மகி 
ழ்ந்த மாத்ரமேயோ வேறொருவிடத்துக் சாகாதபடியாயிற் றென் 
கிறார் . 

( துழாயலங்க லங்க மணிந்தவன் பேருள்ளத்துப்பலகால் சிந்தை 
துணிந்தது ) திருத்தழாய்மாலையைத் திருமேனியிலே அணிந்தவனு 
டைய பேரைப் பலகாலு முள்ளுகையிலே சிந்தை துணிந்தது . ( அங் 
கம்பணிந்ததுவும் வேய் பிறங்கு சாரல் விறல் வேங்கடவனையே ) சரீ 
ரம் பணிந்ததுவும் , திருமலையிலே நிற்கிற ஸர்வேச்வரனையே . ( வாய் 
திறங்கள் சொல்லும்வகை துணிந்தது ) வாக்கானது அவனுடைய 
திறங்களைச்சொல்லுகையிலே துணிந்தது . 

( ங ) 


வகையா லவனி யிரந்தளந்தாய் பாதம் 
புகையால் நறுமலரால் முன்னே - மிகவாய்ந்த 
அன்பாக்கி யேத்தி யடிமைப்பட்டே னுனக்கு 
என்பாக்கி யத்தா லினி. 


( நச) 


ப - உ - வகையால் - ( அழகு - சேஷ்டை முதலான ) ப்ரகாரங் 
களாலே , முன்னே - முற்காலத்தில் , அவனி - பூமியை , இரந்து - 
யாசித்து , அளந்தாய் - ஆக்ரமித்தஉன்னுடைய, பாதம் -திருவடிகளை , 
புகையால் - தூபத்தினால் , நறு - அழகியதான , மலரால் பூவினால் , 
மிக - அதிகமாச , வாய்ந்து - கிட்டி , அன்பாக்கி ப்ரீதியையுடை 
யேனாகச் செய்து கொண்டு , ஏத்தி - ஸ்துதித்து , இனி- இது முதலாக , 
என் - என்னிடத்தில்பண்ணின , பாக்கியத்தால் - உன்னுடைய கடா 
க்ஷமாகிற புண்யத்தினாலே , உனக்கு உனக்கு , அடிமைப்பட்டேன் - 
கைங்கர்யம் செய்யுமவணுனேன் , 

( கூச ) 


இரண்டாந்திருவந்தாதி கரு - பா.- இனிதென்பர் . 


கூஎ 


வ்யா.- அவ.- முப்பத்து நாலாம்பாட்டு .-- ( வகையால் ) உன் 
ஸௌந்தர்யத்துக்குத் தோற்று அடிமைப்படும்படி நீயே முன்னே 
க்ருஷிபண்ணினாயென்கிறது . 

(வகையித்யாதி ) ராவணனோபாதி வத்யனாயிருக்க மஹாபலியும் 
இவன் பக்கல் ஒளதார்யகுணங் கிடக்கையாலே அவனுந் தன்ன தாக் 
கித் தருவனானான் ; நாமும் பூமியை வனதாக்கிக் கொள்ளுவோம் ; 
ஆர்ரயித்த இந்த்ரனும் தன் கார்யம் பெறுவான் ; என்கிற வகைகளா 
லே அவனியிரந்தளந்த வுன் திருவடிகளை . ( புகையால் நறுமலரால் ) 
உன் திருவடிகளைப் புசையால் நறுமலரால் , ( மிகவாய்ந்த வன்பாக்கி 
யேத்தி யடிமைப்பட்டேன் ) புஷ்பாத் யுபகரணங்களைக் கொண்டு 
மிக்க வன்பையுடையேனாய் ஸௌந்தர்யத்துக்குத் தோற்று அடி 
மைப்பட்டேன் . ( இனி என் பாக்கியத்தால் ) இப்போது என்னுடைய 
ஸுக்ருதத்தாலே . இஸ்ஸுக்ருதத்துக் சடியாக முன்னே பூமியை 
யளந்து க்ருஷிபண்ணிவைத்தாய் . 

( ஙச ) 
அரு.-- முப்பத்துநாலாம்பாட்டு , - இப்படி யடிமைப்படும்படி 
அவநியளந்தாயென்றவயம் . ( வாய்ந்த ) வாய்கை உண்டாகை . ( நச ) 
இனிதென்பர் காம மதனிலு மாற்ற 
இனிதென்பர் தண்ணீரு மெந்தாய் - இனிதென்று 
காமநீர் வேளாது நின்பெருமை வேட்பரேல் 
சேமநீ ராகுஞ் சிறிது . 

( கூரு ) 
ப -உ.- எந்தாய் - என்னுடைய ஸ்வாமியே ! காமம் - (சப்தாதி ) 
விஷயங்களை , இனிதென்பர் - போக்யங்களென்று சொல்லுவர்கள் ; 
தண்ணீர் - ஜலம் , அதனிலும் அதைக்காட்டிலும் , ஆற்ற - மிக 
வும் , இனிது - போக்யம் , என்பர் - என்று சொல்லுவர்கள் ; காமம் 
விஷயங்களையும் , நீர் - ஜலத்தையும் , இனிதென்று - போக்யமென் 
று , வேளாது - ஆசைப்படாமல் , நின் 

ஆசைப்படாமல் , நின் - உன்னுடைய , பெருமை - அ 
திசயத்தை , சிறிது - அல்பம் , வேட்பரேல் - ஆசைப்படுவர்களே டா 
னால் , சேமம் - ( அது ) ரக்ஷகமான , நீராகும் - ஸ்வபாவமாகும். ( கூரு) 

வ்யா.- அவ.-- முப்பத்தைந்தாம்பாட்டு - ( இனி தென்பர் ) 
இவ்விஷயங்கிடக்க சப்தாதிவிஷயங்கள் இனிதென்றிருப்பதே ! என் 
று வெறுக்கிறார் . 


க.அ 


இரண்டாந்திருவந்தாதி ஙகூ - பா.- சிறியார் . 


( காமமினிதென்பர் ) காமத்தையு மழகியதென்பர் . " என்பர் " என் 
கிறத்தாலே தமக்கிதிலந்வய மின்றிக்கே இருக்கிறபடி . காமதந்திரம் 
போமவர்கள் காமதந்த்ரத்தையினிதென்று சொல்லுவர்கள். ( அத 
னிலுமித்யாதி ) காமத்திலும் மிகவினிது தண்ணீரென்று சொல்லாநிற் 
பர்கள் . விரக்தர்க்கும் வேணுமிறே தண்ணீர். சூவணவஹி -2 
நவ . - ஆப ஏவஹிஸுமநஸ :" என்கிறபடியே விரக்தரோடு அவி 
ரக்தரோடு வாசிபறத் தண்ணீரில் வந்தால் எல்லாரும் ஸமநஸ் 
ஸூக்களாயிருப்பர்கள் . ( எந்தாய் ) இவருடைய தண்ணீருங் காம 
மும் , வா - உவவவ வாஸுதேவஸ்ஸர்வம் " உண்ணுஞ் 
சோறு " இத்யாதிவத். (இனிதென்று காமநீர்வேளாது சிறிது நின் 
பெருமை வேட்பரேல் சேமநீராகும் ) பாக்ய ஹாநி யடியாகவிறே 
அதஸ்மிந் தத்புத்திபண்ணி சப்தா திவிஷயங்களிலே ருசிபிறப்பது ; 
ஸ்வபாவத : இனிமை யின்றிக்கேயிருக்கிலும் காமத்திலுந் தண்ணீரி 
லுமாசைப்படாதே உன்னுடைய குணங்களிலே அல்பமாசைப்படு 
வராகில் ரக்ஷையேஸ்வபாவமாம் . " வ- ஜி.நாலாதண தி - புத்தி 
நாசாத்ப்ரணயதி "என்கிறபடியே சப்தாதிகளிலாசை விநாசத்தைப் 
பலிப்பிக்கும் இதலாவே ந - மித்ரபாவோ என்று பகவத்விஷய 
த்திலே 

போலியான வாசையுண்டாகில் , ந்து ) / ஜய கயது ரு - 
நத்யஜேயாகதஞ்சங் " என்றிருக்குமவன் . எல்லாவாசை யுண்டா 
கிலும் கிடையாது சப்தாதிகள் . 

ஓரடிவர நிற்கில் அவனதேயாம் 
பகவத் விஷயம் . 

( கூரு ) 


அரு.- முப்பத்தைந்தாம்பாட்டு . --ஸுமநஸ்ஸுக்களாகை 
அபேக்ஷிதராகை. 

( கூடு ) 


சிறியார் பெருமை சிறிதின்க ணெய்தும் 
அமியாருந் தாமறியா ராவர் - அறியாமை 
மண்கொண்டு மண்ணுண்டு மண்ணுமிழ்ந்தமாயனென் 
றெண்கொண்டென் னெஞ்சே யிரு . 

( கூசு ) 
ப - உ - சிறியார் - க்ஷதரர்களால் நினைக்கப்பட்ட , பெருமை 
( தங்களுடைய) உத்கர்ஷமானது , சிறிதின் கண் - க்ஷத்ரனாகையில் , 
எய்தும் - சேர்த்துவிடும் ; அறியாரும் - ( க்ருத்யாக்ருத்யங்களை) அறி 
யாதவர்களும் , தாம் - தாங்கள் , ஆறியாராவர் - புத்தி சூர்யர்களாயே 


ரண்டாந்திருவந்தாதி ங.எ - பா , - இருந்தண் . 


கூக 


ஆவார்கள் ; என் - என்னுடைய , நெஞ்சே - மநஸ்ஸே ! அறியாமை - 
( ஒருவருக்கும் ) தெரியாமல் , மண் - பூமியை , சொண்டு இரந்து 
கொண்டு , மண் - பூமியை, உண்டு - அமுது செய்து , மண் - பூமி 
யை , உமிழ்ந்த - வெளிப்படுத்தின , டாயனென்று - அத்புதவ்யாபா 
ரங்களையுடையவனொருவனுண்டென்று, எண் கொண்டு - நினைத்து , 
இரு-ஸ்திரப்படு . 

( கூசு 
வ்யா .-- அவ.- முப்பத்தாறாம்பாட்டு .-- ( சிறியார் ) ப்ரமிப்பார் 
ப்ரமிக்கிறார் . நீ இவ்வர்த்தத்தை புத்திபண்ணியிரு என்கிறார் . 

(சிறியாரித்யாதி ) தாங்களே சிறியராயிருந்து வைத்துத் தங்க 
ளைச் சொல்லும் பெருமை ஸ்வரூபத்திலே நிற்கும் . ( அறியாருமித் 
யாதி ) அவ்விடத்திலே தமக்கு மிடையில்லை . ( அறியாமையித்யாதி ) 
நெஞ்சே ! நீ பெரியார் கோடியிலேயிரு. " பேராளன் பேரோதும் பெரி 
யோரை " என்னும்படி யொருவனோவென்கிறது . 

" 

காவம் - 
மாசுச : என்னும்படியே . 

( ஙசு ) 
அரு.- முப்பத்தாறாம்பாட்டு - ப்ரமிக்கை - பிஷயங்களிலும் 
தேவதாந்தரங்களிலும் இரண்டுக்கு குணமாக அருளிச்செய்கி 
றார் (தாங்களே இத்யாதி ) . தேவதாந்தரந்தான் ப்ரஹ்மாதிகள் அஹ 
ங்காரத்தாலே பார்ப்பாரைப்போல பெருக்க நினைத்திருந்தாலும் 
க்ஷேத்ர ஞருமாய் , அத ஏவ கர்மவல்பருமான தங்கள் ஸ்வரூபத் 
திலே நிற்குமென்றபடி . விஷயங்களான போது தேஹாத்மாபிமாகி 
களாய்த் தங்களையும் விஷயங்களையும் போரப்பொலியப் பெருக்க நினை 
த்திருந்தார்களேயாகிலும் , அல்பமாய் அஸ்திரமாயிருக்கிற தங்களு 
டையவும் விஷயங்களுடையவும் ஸ்வரூபத்திலே நிறகுமென்றபடி . 
( அறியாருந்தாமறியார் ) இவற்றைப் பற்றுமர்கள் அஜ்ஞரா மிடத்தி 
லருமையில்லை . அஜ்ஞரேயென்றபடி தமக்கு மிடையில்லை - தங்க 
ளுடைய அஜ்ஞதைக்கு அருமையில்லை . அறியாமைமண்: 

மஹாப 
லியறியாமல் பின்னிப்பானா. 

( கூசு ) 


இருந்தண் கமலத் திருமலரி னுள்ளே 
திருந்து திசைமுகனைத் தந்தாய் - பொருந்திய நின் 
பாதங்க ளேத்திப் பணியாவேல் - பல்பிறப்பும் 
ஏதங்க ளெல்லா மெமக்கு . 

( ங எ ) 


இரண்டாந்திருவந்தாதி ங எ --பா .-- இருந்தண் . 


ப - உ.- இரும் - பரந்தும் , தண் - குளிர்ந்துமிருக்கிற , கமலத் 
து - நாபீகமலத்தினுடைய , இரு - விசாலமான , மலரின் - பூவினு 
டைய , உள்ளே - மத்யத்திலே , திருந்து - ஸமர்த்தனான , திசைமுக 
னை - நான்கு முகத்தையுடைய ப்ரஹ்மாவை , தந்தாய் ( ஸ்ருஷ் 
டித்துக் ) கொடுத்தவனே ! பொருந்திய - இணைந்திருக்கிற , நின் - உன் 
னுடைய , பாதங்கள் திருவடிகளை , ஏத்தி - ஸ்துதித்து , பணியா 
வேல் வணங்காமல் போனால் , எமக்கு - எங்களுக்கு , எல்லாம் - 
ஸமஸ்தமான , பல்பிறப்பும் - அநேக ஜந்மங்களும் , ஏதங்கள் - துக்க 
ரூபங்களாகும் . ( வ்யர்த்தமாகும் ). 

( ங எ ) 
வ்யா . - அவ .-- முப்பத்தேழாம்பாட்டு .- (இருந்தண் ) சரண் 
யனைப்பற்றி யாஸ்ரயியாவாகில் ஜந்மங்களெனக்குதுக்கமென்கிறார் . 

இருந்தணித்யாதி ) ப்ரஹ்மாவுக்கிருக்கப் பரப்பு போந்து குளி 
சர்ந்து விலக்ஷணமான பூவினுள்ளேஸ்ருஷ்டிக்கவும் ப்ரமித்துப்போய் 
கேட்டுவரவும் வேண்டாதபடி தானே ஸமர்த்தனான ப்ரஹ்மாவை 
ஸ்ருஷ்டித்து அவன் பொருந்திய உன் திருவடிகளை யேத்திப் பணியா 
வாகில் . (எனக்குப் பல்பிறப்பெல்லா மேதங்கள் ) பல ஜந்மங்களையும் 
நீ பண்ணு விக்கிறது ஒன்றல்லாவொன்று பகவத் ஸமாஸ்ரயணத்துக் 
கு உறுப்பாமென்று . " ஏதங்கள் என்கிறது - புருஷ பேதங்கள் தோ 
றும் துக்கங்களும் பேதித்திறேயிருப்பது . ஸ்ருஷ்டிக்கு ப்ரயோஜ 
நம் - நீ நினைத்தபடியன்றாகில் அப்புருஷர்களுக்கெல்லா முண்டான 
துக்கங்களெனக் கொருவனுக்கு முண்டாம் . பாஹ்மாவை ஸ்ருஷ்டித் 
தாயென்கிற வித்தாலே சரண்யனென்கிறது . " யோவஹாணவி உ 
யா திவ வ- - யோப்ரஹமாணம் விததாதிபூர்வம் " " 23 க்ஷ 
ெெவ - பாணஹவரவதே ) - முமுக்ஷர்வைசரண மஹம்ப்ரப் 
த்யே என்கிறபடியே . 

( ங எ ) 
அரு . - முப்பத்தேழாம்பாட்டு , - ஏதம் - துக்கம் , துக்கந்தான் 
ஜக்மா நு குணமான துக்கமாகையாலே துக்கபேதத்தாலே புருஷ 
பேதமும் தோற்று மென்றபடி . இந்த ஜந்மத்திலே யாஸ்ரயியாவிட் 
டால் முன்புள்ள ஜந்மங்களும் வ்யர்த்தமாகையாலே அந்த துக்கங்க 
ளெல்லா மிப்போ தோற்றுமென்கை. இப்போதாரயமுண்டாகில் 
அந்த ஜந்மங்களும் ஸபலமாய்த் தோற்றுமென்றபடி . அப்புருஷர் 
கள் - அந்தந்த ஜந்மவிசிஷ்டரான புருஷர்கள் . 

( ங எ ) 


இரண்டார் திருவந்தாதி ஙஅ- பா.- எமக்கென்று , நக - பா .- ஓத்தின் . 


எபக்கென் றிரு நிதிய மேமாந் திராதே 
தமக்கென்றும் சார்வ மறிந்து - நமக்கென்றும் 
மாதவனேயென்னும் மனம்படைத்து , மற்றவன் பேர் 
ஓதுவதே நாவினா லோத்து . 

( ங அ ) 
ப - உ.- இரு நிதியம் - தனக்கும் பிறர்க்குமான இருவருடைய 
தநத்தை , எபக்கு என்று - நமக்கு வேணும் என்று , ஏமாந்து - ப்ர 
மித்து , இராதே - இராமல் , தமக்கு - தங்களுக்கு , என்றும் - ஸர்வ 
காலமும் ,சார்வம் - ரக்ஷம் ( இதுவே என்று ) , அறிந்து தெரிந்துகொ 
ண்டு , நமக்கு - நமக்கு , என்று - எக்காலத்திலும் , மாதவனே 
மரிய பதியே , என்னும் - ( ஆஸ்ரயணீயன் ) என்கிற , மனம் - சிந்தை 
யை , படைத்து - உடையராய்க்கொண்டு , மற்று - அதுக்குமேலே , 
அவன் - அந்த கரிய தயினுடைய,பேர்- திருநாமங்களை , நாவினால் 
வாக்கினால் , ஓதுவதே - சொல்லுவதே , ஒத்து - அத்யே தவ்யமான 
வேதம் . 

( ங அ ) 
வ்யா .-- அவ.-- முப்பத்தெட்டாம்பாட்டு.- ( எமக்கென்று ) அர்த் 
தத்தைப் புருஷார்த்தமா - புத்திபண்ணியிராதே கரிய பதியை 
யாஸ்ரயித் திருவென்கிறார் . 

( எமக்கித்யாதி ) கழஞ்சு பொன்னுண்டென்றறிந்து ஸர்வேஸ்வர 
னைப்பற்றி நிர்ப்பாராயிருப்பாரைப்போலேயிராதே . ( தமச்கித்யாதி ) 
தமக்கு நித்யமான ஆஸ்பயமென்றறிந்து . (நமக்கித்யாதி ) நமக்கென்று 
மநுபாவ்யன் மரிய பதியென்னும் நெஞ்சைப்படைத்து அம்மிதுநத் 
துக்கு வாசகமான சப்தத்தைச் சொல்லுகை வாகிந்தரியத்துக் 

( கூஅ) 
ஓத்தின் பொருள் முடிவு மித்தனையே , உத்தமன் பேர் 
ஏத்தும் திறமறிமி னேழைகாள் - ஒத்ததனை 
வல்லீரேல் நன்றதனை மாட்டீரேல் , மாதவன் பேர் 
சொல்லுவதே ஒத்தின் சுருக்கு 

( ங கூ ) 
ப - உ.- ஏழைகாள் - வேததாத்பர்ய மறியாதவர்களே ! ஒத்து 
அதனை - வேதத்தின் அர்த்தத்தை , வல்லீரேல் - அறிய ஸமர்த்தர்க 
ளானால் , உத்தமன் - புருஷோத்தமனுடைய , பேர் - திருநாமத்தை , 
ஏத்தும் - ஸ்துதிக்கிற . திறம் - ப்ரகாரமான , இத்தனையே - இவ்வ 
ளவே , ஓத்தின் 

வேதத்தினுடைய , பொருள் அர்த்தங்களில் , 


கோத்தாவது . 


இரண்டாந்திருவந்தாதி ச 0 - பா .-- சுருக்காக. 


முடிவு - நிஷ்க்ருஷ்டாம்சம் ( என்றும்) , அதனை - அந்த வேதார்த்தத் 
தை , நன்று - செவ்வையாக , மாட்டீரேல் - அறியமாட்டீர்கோலா 
கில் , மாதவன் பெரிய பதியினுடைய , பேர் - திருநாமத்தை , சொல் 
லுவதே - உச்சரிக்கையே , ஒத்தின் - வேதத்தினுடைய , சுருக்கு - 
ஸங்க்ஷேபித்துச் சொன்ன வர்த்தம் ( என்றும் ) , அறிமின் - அறியும் 
கோள் . 

( ங கூ ) 
வ்யா .-- அவ.-- முப்பத்தொன்பதாம்பாட்டு - ( ஒத்தின் பொ 
ருள் ) இந்த்ராதிகளையும் ஆஸ்ரயணீயராகச் சொல்லா நிற்கச் செய் 
தே , நீரும் ப்ராமாணிகராயிருந்து லக்ஷ்மீபதியையே ஸமாய்ரய 
ணீயனென்று சொல்லுகிறபடி எங்கனேயென்னில் ; உங்களுக்கு 
அபிதாக வ்ருத்திபேயாய் தாத்பர்யஜ் ஞாந மில்லாமையாலே சொல் 
லுகிறிகோள் ; தாத்பர்யஜ்ஞாந முண்டாகில் அவர்களைச் சொல் 
லுகிறது விபூதித்வோ ; விபூதிமானாய் ஸமாஸ்ரயணீயனா யிருப்பான் 
லக்ஷ்மீபதியே என்றிருங்கோளென்கிறார் . 

( ஓத்தின் பொருள் முடிவு மித்தனையே ) வேதார்த்தத்தின் முடி 
வுமிதுவே . அதேதென்னில் ; ( உத்தமன் பேரேத்தும் திறம் ) எல் 
லாத்துக்கும் ப்ரகாரியாயிருந்துள்ளவனுடைய திருநாமத்தையேத் 
துகை . ( அறிமினேழைகாள் ஒத்ததனைவல்லீரேல் ) ஸாங்காத்யய நத் 
தைப்பண்ணி , “ வேெெவவெெவாஹவேவே , ): - வேதைச் 
சஸர்வைரஹமேவவேத்யா " என்கிறபடி யே வல்லீர்சளாகல் அறியுங் 
கோள் . ( நன்றகனைமாட்டீரேல் ) அப்படியறியமாட்டி கோள கில் ; 
( மாதவனித்யாதி ) ஒத்தினுடைய ஸங்க்ரஹம் லக்ஷ்மீபதியினுடைய 
திருநாமத்தைச் சொல்லுகை . அவன் ப்ரஸாதமடியாகப் பிறந்தஜ் 
ஞாநமுடையார் சொன்னத்தை அர்த்தமென் றிருங்கோள் . ( ஙக ) 
சுருக்காக வாங்கிச் சுலாவி நின்று , ஐயார் 
நெருக்கா முன் நீர் நினைமின் கண்டீர் - திருப்பொலிந்த 
ஆகத்தான் பாத மறிந்து மறியாத 
போகத்தா லில்லை பொருள் 

( 10 ) 
ப - உ . - ஐயார் - கோழையானது , சுலாவி - ( சரீரமெங்கும் ) 
பரவி , நின்று - இருந்து , சுருக்காக - ( ஈண்டத்திலே) அடங்கும்படி , 
வாங்கி - இழுத்துக்கொண்டு, நெருக்காயன்-( கண்டத்தை) அடைப் 
பதற்கு முன்னமே , திரு - லக்ஷ்மியாலே , பொலிந்த - அதிசயித்திருக் 


ரண்டாந்திருவந்தாதி சக - பா.- பொருளால் . 


கிற , ஆகத்தான் -திருமேனியையுடைய ஸர்வேஸ்வானுடைய, பாகம் 
திருவடிகளை , நீர் - நீங்கள் , நினைமின்சண்டீர் - அநுஸந்தித்திருங்கிடி 
கோள் ; அறிந்தும் - (விஷயங்களை க்ஷத்ரங்களென்று ) அறிந்தும் , 
அறியாத - அவ்வறிவின் கார்யமான த்யாகத்தைச் செய்யப்போகாத , 
போகத்தால் - விஷயா நுபவத்தினால் , பொருள் - ப்ரயோஜரும் , இல் 
லை - கிடையாது . 

( 10 ) 
வ்யா.-- அவ .-- நாற்பதாம்பாட்டு.- (சுருக்காக ) நீங்கள் நிற்கிற 
நிலைபொல்லாது ; கடுக மரிய பதியினுடைய திருவடிகளை நினையுங் 
கோள் . 

(சுருக்காதவிக்யாதி ) பஞ்சதாவான சரீரத்தைச் சுருங்கவலி 
த்து உடம்பெங்கும் தானே யாம்படி வ்யாபித்து ஸ்லேஷ்மாவானது 
நெருக்குவதுக்கு முன்பே நினையுங்கோள் . அர்த்த ஸுகம்ஸுகமன் 
றோவென்னில் ; உத்தேச்யத்தையறியாதபடி அநர்த்தத்தைப்பண் 
னும் , ( திருப்பொலிந்தவித்யாதி ) ஸர்வேல்வானுடைய திருவடிகளை 
அறிந்திருக்கச் செய்தே அறிந்ததாகவொட்டாத போகத்தால் . ( அறி 
ந்துமறியாத போகத்தாலில்லை பொருள் ) பொல்லாதென்றிருக்கச் 
செய்தே கைவிடப்போகாத அர்த்தஸுகத்தால் ப்ரயோஜகமில்லை 
யென்றுமாம் . ( நெருக்கா முன் திருப்பொ விந்தவாகத்தான் பாதம் 
நீர் நினைமின் சண்டீர்) “ நினைமின் " என்கிற விது இரண்டிடத்திலும் 

( 10 ) 


கிடக்கிறது . 


- 


அரு . - நாற்பதாம்பாட்டு - (பஞ்சதா)பஞ்சப்ரதாரதயா ; பஞ்ச 
பூதாத்மகமான சரீரமென்னுதல் , பஞ்சப்ராணனுடைய சக்ரமெ 
ன்னுதல் . போசம் ஐஸ்வர்யம் , அறிந்துமறியாத - ஸர் வேல்வா 
னையறிந்து மறியவொட்டாத வர்த்தமென்னுதல் , தன்னை த்யாஜ்ய 
மென்றறிந்தும் கைவிடப்போகாத அர்த்தமென்னுதல் . பொருள் - 
ப்ரயோஜநம் . ஆகையாலே பாதம் நினைமினென்று . இங்குங்கூட் 

( 50 ) 
பொருளா லமருலகம் புக்கியல லாகாது 
அருளா லறமருளு மன்றே - அருளாலே 
மாமறையோர்க் கீந்த மணிவண்ணன் பாதமே 
நீமறவேல் நெஞ்சே நினை . 

( சக ) 


டுவது . 


இரண்டாந்திருவந்தாதி சஉ - பா .-- நினைப்பன் . 


ப உ .-- பொருளால் - புருஷார்த்தமென்கிற புத்தியால் , அம 
ருலகம் - தேவலோகத்தில் , புக்கு - ப்ரவேசிப்பதற்கு , இயலலாகாது 
யத்திக்கக்கூடாதி ; அருளால் - க்ருபையாலே அறம் - புண்ய ஸாத் 
யமானலோகசை, அருளுமன்றே - ( ஸர்வேஸ்வரன் ) கொடுப்ப 
னன்றோ ; மா - பெரியோர்களான , மறையோர்க்கு - வை 
வைதிகர்களு 
க்கு , அருளாலே - க்ருபையாலே , ஈந்த - (மோக்ஷத்தை ) கொடுத்த 
வனுமாய் , மணி - நீலரத்த ஸக்ருசமான , வண்ணன் - வடிவையுடை 
யவனுமான கரிய பதியினுடைய, பாகமே - திருவடிகளையே , நெ 
ஞ்சே - மாஸ்ஸே ! நீ - நீ , மறவேல் - விஸ்மருதிபண்ணாதேகொள் ; 
நினை - ( அவற்றை ) த்யா நம்பண்ணு . 

வ்யா.- நாற்பத்தோராம்பாட்டு.- (பொருளித்யாதி ) பொரு 
ளாலே ஸ்வர்க்கத்தில் புகயத்தம்பண்ணப்போகாது . ( அருளாலித் 
யாதி ) க்ருபையாலே இவை ஸ்வர்க்கத்தை யாசைப்பட்டதாகில் ஸ்வர் 
க்கத்தைக் கொடுப்போமென்றிருக்கும் . ( அருளாலே இத்யாதி ) தன் 
க்ருபையாலே தன்னைக் கொடுக்குமவன் திருவடிகளை மறவாதே 
கொள் . அவற்றைநினை , " மாமறையோர் " என்றது 

--கோ ? 
கோவாஉேவோவி- : - சுகோமுக்தோ வாமதேவோபிமுக்த: " 
என்றவர்கள் ; ஸ்ரீதண்டகாரண்யத்தில் ருஷிகளென்று மாம் , ஸ்ரீமார்க் 
கண்டேயனென்றுமாம் . 

( சக ) 
அரு.- நாற்பத்தோராம்பாட்டு - ஆனாலும் ஸ்வர்க்காதிகளுக் 
கு அர்த்தம் ஸாத நமாயன்றோ இருக்கிறதென்ன ; அருளிச்செய்கி 
றார் (பொருளித்யாதி ). அறமருளும் - அர்த்தத்தாலே தர்மத்தை ஸா 
தித்தாலும் தர்மம் அசேதநமாகையாலே தர்மகார்யமான ஸ்வர்க் 
கத்தை அருளாலே கொடுக்குமென்றபடி . 

( சக ) 
நினைப்பன் திருமாலை நீண்டதோள் காண 
நினைப்பார் பிறப்பொன்றும் நேரார் - மனைப்பால் 
பிறந்தார் பிறந்தெய்தும் பேரின்ப மெல்ாம் 
துறந்தார் தொழுதாரத் தோள் . 

( சஉ ) 
ப - உ.- நீண்ட - ( போக்யதையால் ) மிகுந்த , தோள் புஜங்களை , 

- ஸாக்ஷாத்கரிக்கைக்கு , திருமாலை - எரிய பதியை , நினைப் 
பன் - த்யாநியாநின்றேன் ; நினைப்பார் - த்யாநிக்குமவர்கள் , ஒன்று - 
ஒருவிதமான , பிறப்பும் - ஜந்மத்தையும் , நேரார் - கிட்டார்கள் . 


காண 


இரண்டாந்திருவந்தாதி சங - பா ,-தோளிரண்டு. 


மனைப்பால் - ஓரிடத்தில் , பிறந்தார் - ஜந்மித்தவர்கள் , பிறந்து - ஜக் 
மித்து , எய்தும் - அடையும் , பேர் - பெரிய இன்பமெல்லாம் - ஸம 
ஸ்தஸுகங்களையும் , அத்தோள் - அந்த புஜத்தை , தொழுதார் - ஆல் 
ரயித்தவர்கள் , துறந்தார் - த்யஜித்தவர்களாவர்கள் . ( சஉ ) 

வ்யா .-- நாற்பத்திரண்டாம் பாட்டு.- ( நினைப்பன் திருமாலை ) 
அத்ரிபகவானாஸ்ரமத்தில் பிராட்டியோடே வந்தாற்போலே நினை 
யாநின்றேன் . எதுக்கு நினைக்கிறதென்னில் ; அவளோட்டைக் கல 
வியாலே போக்யதை யளவிறந்ததோளைக்காண . ஸ்வர்க்காதிகளுக் 
கன்று ; ( நினைப்பார் பிறப்பொன்றும் நேரார் ) அத்தோளை நினைக்கு 
மவர்கள் ஸம்ஸாரத்தை யொருநாளும் கிட்டார்கள் . ( மனைப்பாலித் 
யாதி ) ஸம்ஸார ஸுகத்தைத் துறந்தவர்கள் அத்தோளைத் தொழப் 
பெறுவர்கள் . 

( சஉ ) 
தோளிரண் டெட்டேழும் மூன்றும் முடியனைத்தும் 
தாளிரண்டும் வீழச் சரந் துரந்தான் - தாளிரண்டும் 
ஆர்தொழுவார் பாத மவைதொழுவ தன்றே , என் 
சீர்கெழுதோள் செய்யும் சிறப்பு . 

( சங ) 
ப -உ.- இரண்டு எட்டு ஏழும மூன்றும் - இருபதான , தோள் 
புஜங்களையும் , அனைத்து - ஸமஸ்தமான, முடியும் - தலைகளையும் , தா 
ளிரண்டும் - இரண்டு கால்களையும் ,வீழ - விழும்படி , சரம் - பாணங் 
களை , துரந்தான் - விட்டவனுடைய , தாளிரண்டும் - இரண்டு திரு 
வடிகளையும் , ஆர் - எவர் , தொழுவார் - ஆம்ரயிப்பர்களோ ; பாதம 
வை - ( அவர்களுடைய ) சரணங்களை , தொழுவதன்றே - ஆபரையிப்ப 
தன்றோ, என் - என்னுடைய , சீர் - அழகு , கெழு அமைந்த , தோள் - 
புஜங்கள் , செய்யும் - பண்ணும் , சிறப்பு - உபகாரம் . ( சங ) 

வ்யா , - அவ.- நாற்பத்து மூன்றாம்பாட்டு.-- ( தோளிரண்டு ) 
தோளைத் தொழவறியோம் ; அத்தோளைத் தொழுவார் தாளைத்தொ 
ழு மித்தனையென் கிறார் . 

(தோளித்யாதி ) எட்டு மிரண்டும் ஏழும் மூன்றுமாக இருபது 
கோள்களும் , முடியனைத்தும் தாளிரண்டும் மற்றும் விழும்படிக்கீடா 
கச்சரத்தை விட்டவன் . ஆயரி தவிரோதியாகையாலே நம்மாலே ஸ்ரு 
ஷ்டனென்றும் பாராதே முடியச்செய்தவனுடைய திருவடிகளிச 
ண்டையும் யாவர் சிலர் தொழுதார்கள் . ஏதேனும் ஜந்மமாகிலும் 


சகா 


இரண்டாந்திருவந்தாதி சச - பா.- சிறந்தார்க்கு . 


அவர்களுடைய தாளைத்தொழுகையன்றோ புருஷார்த்தம்தாவந்த 
தோள் செய்யு முபகாரம் . 
சிறந்தார்க் கெழுதுணையாம் செங்கண்மால் நாமம் 
மறந்தாரை மானிடா வையேன் - அறம்தாங்கும் 
மாதவனே யென்னும் மனம்படைத்து மற்றவன் பேர் 
ஓதுவதே நாவினா லுள்ளு. 

( சச ) 
ப - உ.- சிறந்தார்க்கு - ஸ்ரேஷ்டரான ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு , 
எழு - போகத்தக்க , ( அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு ) , துணையாம் - ஸ 
ஹாயமாயிருக்குமவனாய் , செம் - சிவந்த , கண் நேத்ரங்களையுடைய , 
மால் - வ்யாமோஹத்தையுடையவனுடைய , நாமம் - திருநாமத்தை , 
மறந்தாரை - விஸ்மரித்திருக்குமவர்களை , மானிடமா - மனுஷ்யர்க 
ளாக , வையேன் - நினைக்கமாட்டேன் . அறம் - ( ஆந்ரும் ஸ்யமான 
தர்மத்தை , தாங்கும் - தரித்திருக்கும் , மாதவனே - ஸ்ரியாபதியே ! 
என்னும் - என்று ப்ரீதமாகும் , மனம் - மாஸ்ஸை , படைத்து உண் 
டாக்கி , மற்று - அதுக்குமேலே , அவன்பேர் - அந்த கரிய பதிக்கு 
வாசகமான திருநாமத்தை , நாவினால் - நாக்காலே , ஓதுவது - சொ 
ல்லுகைக்கு , உள்ளு - அநுஸந்தி . 

( சச ) 


வ்யா . - நாற்பத்து நாலாம்பாட்டு.- (சிறந்தாரித்யாதி ) திருநாம 
த்தைச்சொன்னவர்களுக்கு ப்ராக்ருதங்களில் அருசிபைப்பண்ணு 
வித்து உத்க்ரமண தசையில் ஆதிவாஹிகர்க்கு முன்னே தானே து 
ணையாகக் கொண்டுபோகக்கடவனாம் , வாத்ஸல்யத்தாலே சிவந்த 
கண்களையுடைய வீஸ்வரனுடைய திருநாமத்தை மறந்தாரை மநுஷ் 
யராக புத்திபண்ணியிசேன் . அஜ்ஞரை ஸாவஜ்ஞசென்றிருப்பன் . 
அறிகைக்கு யோக்யதையுண்டா யிருக்கையாலே . குருவிந்தக்காலை 
மாணிக்கமென்று நினைத்திருந்தால் ரத்தமாகாதிறே ; ரத்பரீக்ஷ 
கன் ரத்தமாமென்றதிறே ரத்தமாவது ; அப்படியே நெஞ்சிலே 
மனிசசென்று வைக்கப்பட்டவர் ள் மநுஷ்யராலசென்சிறார் . " மா 

ரல்லரென்று என்மனத்தேவைத்தேனே " என்கிறபடி 
( அறந்தாங்குமித்யாதி ) ஆக்ருசய ஸ்பாத்தாலே தரியா நின்ற ரிய : பதி 
யினுடைய திருநாமத்தை நாவினாலே ஓதவுள்ளு. 

அரு.- நாற்பத்து நாலாம்பாட்டு - மறந்தாரை - ஒருகால் சொ 
ல்லி மறந்தாரை . இவர் மநுஷ்யரல்லரென்ற போதே மநுஷ்யான் 


னிடவ 


யே . 


( சச ) 


ரண்டாந் திருவந்தாதி சரு- பா.- உளதென்று . 


றிக்கேபோவர் ளோவென்ன ; அருளிச் செய்கிறார் ( குருவிந்தக்கல்லை 
பிக்யாதி ). ஒ . உள்ளு - ஓதுகைக்கு விசாரியுங்கோளென்று பரோப 
தேசம் . 

( சச ) 
உளதென் றிறுவாமா ருண்டில்லை யென்று 
தளர்தலத னருதம் சாரார் - அளவரிய 
வேதத்தான் வேங்கடத்தான் விண்ணோர் முடிதோயும் 
பாதத்தான் பாதம் பயின்று . 

( சக ) 
ப - உ . - அளவரிய - பரிச்சேதமில்லாத , வேதத்தான் - வேதத் 
தினால் பாதிபாதிக்கப்பட்டவனாய் , வேங்கடத்தான் - திருமலையை 
வாஸஸ்தாகமாகவுடையவனாய் , விண்ணோர் - நித்யஸூரிகளுடைய , 
படி சிரஸ்ள க்கள் , தோயும் - உறைந்திருக்கிற , பாதத்தான் - திரு 
வடியையுடையவனுமான ஸர்வேஸ்வரனுடைய , பாதம் - திருவடி 
களை , பயின்று- ஆஸ்ரயித்து , உளது என்று - ( தனம் ) உண்டு என்று , 
இறுமாவார் - கர்வப்படார்கள் ; உண்டு - முன்புண்டாயிற்று ; இல் 
லை - இப்போது இல்லை ; என்று - இப்படி நினைத்து , தளர்தல் 
சோகித்தலாகிற, அதனருகும் . அதன் ஸமீபத்திலும்கூட , சாரார் - 


வ்யா . - அவ.- நாற்பத்தைந்தாம்பாட்டு . - (உளதென்று ) நித்ய 
ஸூரிகளுக்கு ஸ்ப்ருஹணீயமானவனுடைய திருவடிகளைப்பயிலு 
மவர்கள் அர்த்தத்தினுடைய லாபாலாபங்களுக் கீடுபடார் . 


( உளதென்றிறு மாவார் ) தரித்ரர் அர்த்தமுண்டானவாறே மா 
தா பிதாக்களையும் ஆசார்யர்களையும் அவமாகம் பண்ணுவர்கள் ; 
இவர்க ளிப்படி செய்யார்கள் . (உண்டில்லையித்யாதி ) இலலை யென்று 
தளராரென்னாதே உண்டில்லையென்று தளராரென்ற தென் னென் 
னில் ; நித்யதரித்ரன் சோசமறியான் ; ஒருநாளுண்டாய் அதில்லை 
யான வாறே , பாவி யேன் பண்டுஸுகமே ஜீவித்தோம் , இப்போது 
இடிபடா நின்றோமென்று மிகவும் தளர்த்திக் குடலாமென்று உண் 
டில்லையென்று தளராரென்று சொல்லுகிறது . பகவத் விஷயத்தில் 
பிரிவு முத் தேயமோவென்னில் ; " அழுநீர் தளும்ப வலமருகின்றன 
வாழியரோ " “ கியே . தவநேதாஜாவாரி வ கிபேலாசுஜ : - 
கிமர்த்தம் தவநேத்ராப்யாம் வாரிஸ்ரவதி சோகஜம் " ஸம்ஸாரத்தில் 
ஸம்ஸாரியிற் காட்டில் ஜ்ஞாதவானுக்கு 

வாசி வில்லேஷத்தில் 


இரண்டாந்திருவந்தாதி சசு - பா .-- பயின்றது . 
துவட்சியன்றோ. இத்தையன்றோ * உண்ணுஞ்சோற்றில் முற்கூ 
றும் * துவளில் மாமணியுஞ் சொல்லுகிறது ; " முன் தோற்ற 
விதிகொலோ முகில்வண்ணன் மாயங்கொலோ " நான் பண்ணின 
ஸுக்ருதமோ ; இடை வீடின்றிக்கே அவன் என்னுடைய க்குகருபை 
யோ ; திம - ண வானர காலௌஹே தேவாவ )திஷதி 

- 
நிர்க்குண : பரமாத்மா ஸௌ ஹம்தேவ்யாப்ப திஷ்ட்டதி என்னு 
ம்படிகளாலே பிரிவு முக்தேஸ்யம் . தளர்தலதன ருதஞ்சாரார் 
என்றது 

சோகமுண்டாய் அநுதாபம்பிறந்து மீளாரொகிறது ; 
முதலி லேதளராரென்கிறது - அஸ்திரமென்று நினைத்து . ஒருகால் ஸ்தி 
ரமென்று நினைத்து ஒருகால் அஸ்திரமென்று ரினை திருக்தமவாகள 
ன்றிறே . ஸ்திரமானது அஸ்திரமாயிற்றென்னிலிறே சோகமுள்ளது . 
( அளவரியவே தத்தான் ) அபரிச்சிங்கமான வேதத்தாலே பாதிபாதிக் 
கப்படுமவன் . கண்ணாலேகாண வாசைப்படுமவனுக்கு வேதப்ரதி 
பாத்யனென்றால் என்ன ப்ரயோஜமுண்டென்னில் ; ( வேங்கடத் 
தான் ) எல்லாருங்கண்டு ஆம்ரயிக்கும்படிக் கீடாகத் திருமலையிலே 
கின்றான் . எங்களுடைய அர்த்தத் தோபாதி யும்முடையவர்த்தமும் 
ப்ரத்யக்ஷமாயிற்றிறே யென்னில் ; (விண்ணோர் முடிதோயும் பா 
தத்தான் ) நித்ய ஸூரிகளுக்கு ஸ்பநஹ ணீபனானவன் . அவனு 
டைய ஸத்பாவத்துக் கிசைந்தால் அவர்களுக்குங்கூட ஸ்ப்ருஹ 
ணீயனானவனே யிங்குவந்து நிற்கிறானென்று ஆதரிக்கவேண்டா 

ப்ராமாணிகராகில் (விண்ணோர்முடிதோயும் பாதத்தான் 
பாதம் பயின்று உளதென்றிறுமாவார் ) இவர்களுக்கிறுமாக்கவும் தள 
ரவும் அவஸரமில்லை . 

அரு.-- நாற்பத்தைந்தாம்பாட்டு.- நிர்க்குண : - நாணேறிடாத 
வில்லையுடைய சக்ரவர்த்தித் திருமகன் . இது புஷ்பாஹரணார்த்த 
மாக மஹா மேருவைக்குறித்து பீமஸேநன் போகிறபோது வழி 
யிலே திருவடியைக் கண்டு சொன்ன வார்த்தை தளர்தலாகிறவதனரு 
கும் - அசேதநமான எங்களர்த்தம்போலே உம்முடைய வர்த்த 
மான அர்ச்சாவதாரமும் அர்ச்சக பராதீநமன்றே என்று சங்காபிப் 
ராயம் . இது ரக்ஷகமாகப்போகிறதோ என்று தாத்பர்யம் . (சரு ) 
பயின்ற தரங்கம் திருக்கோட்டி , பன்னாள் 
பயின்றதுவும் வேங்கடமோ பன்னாள் - பயின்ற 


வோ 


இரண்டாந்திருவந்தாதி சஎ - பா .-- மாலை . 


ை 


கை.கர 


தணிதிகழும் சோலை யணிநீர்மலையே 
மணிதிகழும் வண் தடககை மால் 

( சசு ) 
ப - உ.- மணி - நீலரத்நம்போல் , திகழும் ப்ரகாசிக்கிறவடி 
வையும் , வண - ( தாநத்தில் ) சிறந்த , தடம் - விசாலமான , 
ங்களையு முடைய , மால் - ஸர்வேர்வரன் , பயின்றது - ஆதரித்துப் 
போந்தது , அரங்கம் - கோயில், திருக்கோட்டி - திருக் கோட்டியூர் 
( இந்த திருப்பதிகளை ) ; பல்நாள் - சிரகாலம் , பயின்றதுவும் - நித்ய 
வாஸம்பண்ணினதும் , வேங்கடமே - திருமலையிலே ; பலநாள்.அநேக 
காலம் , பயின்றது - நெருங்கியிருந்தது , அணி - அழகு , தி + மும் 
விளங்காநின்ற , சோலை - தோப்புகளையுடைய , அணி - அலங்கார 
மான , நீர்மலையே - திருநீர்மலையிலே. 

வ்யா .-- அவ.- நாற்பத்தாறாம்பாட்டு - ( பயின்றது ) இவர்களை 
இப்படிப் பயிலப்பண்ணுகைக்கு இவர்கள் பட்டதன்று அவன் 


படுவது . 


( பயின்றதித்யாதி ) மணி போலே ஸ்ரமஹரமானவடிவையும் உ 
தாரமான கையையுமுடைய 

ய ஸர்வேஸ்வரன் பலகால்பயின்றது , கோ 
யில் , திருக்கோட்டியூர் , திருமலை ; பலநாள்பயின்றது , தர்சநீயமாய்த் 
திகழாநின்ற சோலையையுடைத்தாய் ஸம்ஸாரத்துக் காபரணமா 
யிருந்துள்ள திருநீர்மலையே. 
மாலை யரியுருவன் பாதமல ரணிந்து 
காலை தொழுதெழுமின் கைகோலி- ஞாலம் 
அளந்திடந் துண்டுமிழ்ந்த வண்ணலை மற்றல்லால் 
உளங்கிடந்த வாற்றா லுணர்ந்து 

( சஎ ) 
ப - உ.- ஞாலம் - பூமியை , அளந்து - ஆக்ரமித்து , இடந்து 
பிரித்தெடுத்து , உண்டு- அமுது செய்து , உமிழ்ந்த வெளிப்படுத்தின , 
அண்ணலை. - ஸ்வாமியை , அல்லால் - இவைகளாகாமல் , மற்று - வே 
றாயும் , உளன் கிடந்த - ஹ்ருதயத்தைப்பற்றியிருக்கிற , ஆற்றால் - 
ப்ரகாரத்தால் , உணர்ந்து - அறிந்து , அரியுருவன் - நரஸிம் ஹவிக்ர 
ஹதகை 

யுடையவனுடைய , பாதமலர் தாமரஸபுஷ்பதுலயமான 
திருவடிகளிலே , மாலை - புஷ்பமாலையை , அணிந்து - சாத்தி , காலை 
உதயகாலத்தில் , கை கரங்களை , கோலி - கூப்பிக்கொண்டு , தொ 
ழுது - வணங்கி , எழுமின் - உஜ்ஜீவியுங்கோள். 

( சஎ ) 


ரு o 


இரண்டாந்திருவந்தாதி சஅ - பா . - உணர்ந்தாய் , 


வ்யா.- அவ.- நாற்பத்தேழாம்பாட்டு , - ( மாலை ) அவன் ஸ்வ 
பாவ மிப்படியான பின்பு எல்லாருமவன ஆஸ்ர பியுங்கோ ளென் 


( அரியுருவன்பாதமலர் மாலையணிந்து கைகோலிக்காலை தொழு 
தெழுமின் ) ஆப்ரிதார்த்தமான வடிவைத் தனக்கு வடிவாக உடைய 
வனுடைய திருவடிகளிலே மலர்மாலையையணிந்து கைகூப்பி ப்ரா 
ஹ்மமான முஹ- எர்த்தத்திலே தொழுது உஜ்ஜீவியுங்கோள் . " கைகோ 

என்று ஏற்கவே கோலி என்கிறது. " கைகூப்பி என்றுமாம் . 
( ஞாலமித்யாதி ) சேதார்க்க நுபாவ்யமான குணங்களையுடைய சேஷி 
யை . ( மற்றல்லா லித்யாதி ) மற்றுநீங்க ள நு ஸந்திக்கும்படி எல்லாத் 
தையுமுணர்ந்து காலை தொழுதெழுமின் . மற்றெல்லா மிதிபாடாந் 
தரம் . 

( சஎ ) 


வி 


ை 


அரு - நாற்பத்தேழாம்பாட்டு.-- மற்றல்லால் - நான் சொன்ன 
படியன்றியே . உளங்கிடந்தவாற்றால் - உங்கள் ஹ்ருதயத்திலே கிட 
ந்த ஆராயண ப்ரகாரத்திலே உணர்ந்து தொழுமினென்சை. மற் 
றெல்லாமென்றபக்ஷத்துக்கு ஆஸ்ரயண ப்ரகாரங்களெல்லா முணர் 
ந்து தொழுமினென்கை. 

( சஎ) 


உணர்ந்தாய் மறைநான்கு மோதினாய் நீதி 
மணந்தாய் மலர்மகள் தோள்மாலே - மணந்தாய் போய் 
வேயிரும் சாரல் வியலிருஞாலம்சூழ் 
மாயிருஞ் சோலை மலை . 

அ ) 


நான் 


ப - உ . - மறைநான்கும் கு வேதங்க 

களையும் , உணர்ந்தாய் - 
( ஸ்ருஷ்டிஸமயத்தில் ) ஸ்மரித்தாய் ; நீதி - அர்த்தநிச்சாயசமாக ஸ்ம் 
ருத்யாதிகளை , ஓதினாய் - அத்யய நம்பண்ணிவைத்தாய் ; மலர்மகள் - 
கமலவாஸிநியான பிராட்டியினுடைய , தோள் - புஜங்களை , மணம் 
தாய் - ஸமல்லேஷித்தாய் ; மாலே-வ்யாமோஹத்தையுடையவனே ! 
வேய் - மூங்கில்களாலே , இரும் - நிறைந்த , சாரல் - மலைப்பக்கங் 
களையு டைய , வியல் - ஆச்சர்யகரமான , இரு - விசாலமான , ஞா 
லம் - பூமியிலுள்ள ஜனங்களால் , சூழ் - சூழப்பட்ட , மா - உயர்ந்த , 
இரும் - பரந்த , சோலை - தோப்பையுடைய , மலை - திருவேங்கடத்தி 
லே , போய் - சென்று , மணந்தாய் - சேர்ந்தாய் 


இரண்டாந்திருவந்தாதி ச கூ - பா .-- மலையேழும் , 


வ்பா.-அவ. - நாற்பத்தெட்டாம்பாட்டு.- (உணர்ந்தாய் ) எல் 
லாரு முன்னை யுணரும்படி எல்லாத்தையு முண்டாக்கினாய் . 

(உணர்ந்காய் மறைநான்கும் ) ஸம்ஸ்காராத்மகமாக உன் திரு 
வுள்ளத்திலே கிடந்த வேதத்தை ப்ரகாசிப்பித்தாய் . ( ஓதினாய் நீதி ) 
வேதோப ப்ரும்ஹணமான இதிஹாஸ புராணங்களை உண்டாக்கினாய் 
(மணந்தாய் மலர்மகள் தோள் ) வேதப்ரதிபாத்யை யானவளுடைய 
தோளை ஸம்ஸ்லேஷித்தாய் . ( போய்வேயிதயாதி ) வேதப்ரதிபாத்ய 
னாகில் பரமபதத்திலே யிறேயென்னாதபடி ஸம்ஸாரிகளுக் கநுபவிக்க 
லாம்படி திருமலையைவிரும்பினாய் . 

அரு.- நாற்பத்தெட்டாம்பாட்டு.- வேய் - உயரப்போயிருக்கிற 
மூங்கில், மாயிருஞ்சோலை மணந்தாய் - விரும்பினாயென்கை. (சஅ ) 


மலையேழும் மாநிலங்களேழு மதிர 
குலைசூழ் குரைகடல்க ளேழும் - முலைசூழ்ந்த 
நஞ்சுரத்துப் பெண்ணை நவின்றுண்ட நாவனென்று 
அஞ்சாதென் னெஞ்சே யழை . 

( சக ) 


ப.உ.- மலையேழும் - ஏழுகுலபர்வதங்களும் , மா - பரந்த , நில 
ங்களேழும் - ஏழுத்வீபங்களும் , குலை - கரையினால் , சூழ் - ஆவரிக் 
கப்பட்ட , குரை - சப்தியாகின்ற , கடல்களேழும் - ஏழு ஸ முத்ரங் 
களும் , அதிர - நடுங்கும்படி , முலை - ஸ்தநத்தில் , சூழ்ந்த - வ்யா 
பித்த , நஞ்சு - விஷத்தினாலுண்டான , உரத்து பலத்தையுடைய , 
பெண்ணை - பெண்ணான பூதனையை , நவின்று மழலைச்சொல்லைச் 
சொல்லிக்கொண்டு , உண்ட - அமுது செய்து முடித்த , நாவனென் 
று - நாக்கையுடையவனென்று , என் - என்னுடைய , நெஞ்சே - மக 
ஸ்ஸே ! அஞ்சாது - பயப்படாமல் , அழை - கூப்பிடு ( சகூ ) 


வ்யா . - அவ .-- நாற்பத்தொன்பதாம்பாட்டு .-- திருமலையை வி 
ரும்பின பின்பு லோகமெல்லா மதிரும்படி அவன் பேரைச்சொல்லி 
அழையென்கிறார் . 


( மலையேழுமித்யாதி ) முலையெங்கும் வயாபித்த கஞ்சாலே மிடு 
குடையளான பூதனையை முத்தமான சொலவுகளை அவள் முகத் 
தேசொல்லிச் சுவையாநின்ற நாவையுடையவனென்றழை . ப்பதி 


ரு உ இரண்டாந்திருவந்தாதி –0 - பா .-- அழைப்பான் . 
பந்தகமுண்டாகில் செய்வதென்னென்னில் ; ( அஞ்சாது ) பூதனை 
பட்டது படுமித்தனை . 


அரு.-- நாற்பத்தொன்பதாம்பாட்டு - குலை சூழ் - கரையாலே 
சூழப்பட்ட . 

( சசு ) 
அழைப்பன் திருமாலை யாங்கவர்கள் சொன்ன 
பிழைப்பில் பெரும் பெயரே பேசி- இழைப்பரிய 
வாயவனே யாதவனே யென்றவனை யார்முகப்பும் 
மாயவனே யென்று மதித்து 

( ரு ) 
ப - உ .-- இழைப்பு - ( நெஞ்சில ) அழுத்து கைக்கு , அரிய - துர் 
லபனான , ஆடவனே - இடையனானவனே ! என்றும் - என்றும் , யாத 
வனே என்றும் - யதுகுலக்திலவதரித்தவனே ! என்றும் , மாயவனே 
என்றும் ஆச்சர்யபூதனானவனே ! என்றும் , மதித்து - புத்திபண் 
E , ஆங்கு- அந்தத் திருவாய்ப்பாடியிலுள்ள , அவர்கள் - அப்பெண் 
கள் , சொன்ன - உச்சரித்ததாய் , பிழைப்பு இல் ( கேட்டுப் ) பிழைக் 
கப்போகாததாயிருக்கிற , பெரும் - பெருமையையுடைய , பெயரே 
திருநாமத்தையே , பேசி - சொல்லி , திருமால் - பாரியபேதியான , 
அவனை - அந்த ஸர்வேய்வானை , யார் முகப்பும் - எல்லார் முன்பும் , 
அழைப்பன் - கூப்பிடுவேன் 

( 50 ) 


- 


ஆங்கவர் 


வ்யா .-- ஐம்பு தாம்பாட்டு - ( அழைப்பன் திருமாலை ) பரிய ப 
தியையழைப்பன் . ( ஆங்கித்யாதி ) திருவாய்ப்பாடியி லவர்கள் சொ 
ன்னவற்றை யநுஸந்திக்கப் புக்கால் பிழைக்கவரிதாய் அத்தாலே 
அரைக்ஷணம் விடப்போகாத திருநாமங்களைச்சொல்லி . 
கள் என்றது திருவாய்ப்பாடியிலுள்ளவர்களைப் பார்த்து நம்மு 
டைய பக்கலிலே இரங்குவரென்று . ( இழைப்பரியவாயவனே ) நினை 
க்கவரிதாம்படி பெண்களைப் படுத்தும் க்லேசத்தையுடைய கருஷ்ண 
னே . ( யாதவனே என்றவனை ) இடைத்தனத்தோபாதியும் ஸ்ரீவஸ 
தேவர் மகனான தவும் ஆகர்ஷகமானபடி . ( யார்முகப்பும் ) எல்லார் 
முகப்பும் . ( மாயவனே யென்று மதித்து ) ஆச்சர்யபூதனேயென்று மதி 
த்து , திருமாலையழைப்பன் , 

( ரு ) 


அரு.- ஐம்பதாம்பாட்டு - பிழைப்பில் ஈடுபடுத்துமதாய் என் 
படி , ஆயவனென்றமையாதோ ? மாதவனும் வேணுமோ வென்ன ; 


இரண்டாந்திருவந்தாதி ருக - பா .-- மதி . ரு உ.பா.- நிறம் . ரு ங 


( ருக ) 


அருளிச்செய்கிறார் (இடைத்தனத்திலி த்யாதி ) . முகப்பும் - எல்லார் 
முன்பும் , 

( 50 ) 
மதிக்கண்டாய் நெஞ்சே மணிவண்ணன்பாதம் 
மதிக்கண்டாய் மற்றவன்பேர் தன்னை - மதிக்கண்டாய் 
பேராழி நின்று பெயர்ந்து கடல்கடைந்த 
நீராழிவண்ணன் நிறம் . 

ப - உ - நெஞ்சே மாஸ்ஸே ! மணி நீலரத்நதுல்யமான ,வண் 
ணன் 

வடி வையுடையவனுடைய , பாதம் - திருவடிகளை , மதிக்கண் 
டாய் - புத்திபண்ணுகிடாய் ; மற்று - அதற்குமேலே , அவன் - அந்த 
ஸர் வேஸ்வரனுடைய , பேர் தன்னை - திருநாமங்களை . மதிக்கண்டாய் 
புத்திபண்ணுகிடாய் ; பேர் - பெரிய , ஆழிகின்று - ஸமுத்ரத்திலிரு 
ந்து , பெயர்ந்து - எழுந்திருந்து , கடல் - அந்த ஸமுத்ரத்தை , கடை 
ந்த - மதநம்பண்ணின , நீர் - ஜலம் நிறைந்த , ஆழி - ஸமுத்ரம் போன்ற , 
வண்ணன் - திருமேனியையுடையவனுடைய, நிறம் - அழகை , மதிக் 
கண்டாய் - புத்திபண்ணுகிடாய் , 

( ருக ) 


- 


வ்யா .-- ஐம்பத்தோராம்பாட்டு -- ( தியித்யாதிஸ்ரமஹரமான 
வடிவையுடையவனுடைய திருவடிகளை நெஞ்சே மதிக்கண்டாய் . 
அவனுக்கு வாசசமான திருநாமத்தை மதிக்கண்டாய் . ( மதிக்கண் 
டாயித்யாதி ) கண்வளருகைக்குப் போரும்படி பெரிதான திருப் 
பாற்கடலில் நின்றும் பேர்ந்து பின்னையத்தைக்கடைவதுஞ் செய்து 
நீரையுடைத்தான கடல்போலே யிருக்கிறவனுடைய திருநிறத்தை 
ய துஸந்தி . 

( ருசு ) 
நிறங்கரியன் செய்ய நெடுமலராள் மார்வன் 
அறம் பெரிய னாரதறிவார் - மறம்புரிந்த 
வாளாக்கன் போல்வானை வானவர்கோன் தானத்து 
நீளிருக்கைக் குய்த்தான் நெறி 

( உ ) 


ப - உ .-- நிறங்கரியன் - கறுத்த வர்ணததையுடையனாயும் , செய் 

சிவந்த , நெடு - பெரிதான , மலராள் - கமலவாஸிதியான பிராட் 
டியை , மார்வன் - வக்ஷ ஸ்ஸிலேயுடையனாயும் , அறம் - ஆக்ருசம்ஸ்ய 
தர்மத்தினாலே , பெரியன் - சிறந்தவனாயும் , மறம் - க்ரூரகர்மத்தை , 


இரண்டாந்திருவந்தாதி ருஉ - பா . - நெறியார் . 


( ருஉ ) 


புரிந்த - செய்த , வாள் - வாளென் கிற ஆயுதத்தையுடைய, அரக்கன் 
போல்வானை ராக்ஷஸனான ராவணனோடொத்த மஹாபலியை , 
வானவர் - தேவர்களுக்கு , கோன் ஸ்வாமியான இந்த்ரனுடைய , 
தானத்து - பதத்திலே , நீள் - சிரகாலம் , இருக்கைக்கு - ( மேல்மந் 
வந்தரத்தில் ) வஸிக்கும்படிக்கு , உய்த்தான் - பண்ணிக்கொடுத்தவனாயு 
மிருக்கிற ஸர்வேஸ்வரனுடைய , அது - அந்த , நெறி - ப்ரகாரத்தை, 
ஆர் - எவர் , அறிவார் - அறியவல்லர் . 

வ்யா -- ஐம்பத்திரண்டாம்பாட்டு - (நிறங்கரியனித்யாதி ) ஸ்ர 
மஹரமான வடிவையுடையனாய் , நீல மேகத்திலே மின்னாற்போலே 
பிராட்டியைத் திருமார்விலேயுடையனாய் , அவளோட்டைக் கலவி 
யாலே ஆக்ருசம்ஸ்ய ப்ரதாநனானபடியை யாரறிவார் . ( மறம்புரிந்த 
வித்யாதி ) ராவணனோபாதியும் வதத்துக்கு யோக்யனாயிக்கச்செய்தே 
இவன் பக்கலிலே ஒளதார்யகுணங் கிடந்த தென்று , " நேதாவ 
ண -3வேதாத- - மந்வந்தரம்பூர்ணமபேதசத்ரு : " என்னும்ப 
டியே மேலிந்த்பதம் செலுத்துவதாக வைத்தவனுடைய ஆக்ரு 

சம் 
ஸ்யத்தை யறிவாரார் . 

( ரு உ ) 
அரு.-- ஐம்பத்திரண்டாம்பாட்டு .-- வானவர்கோன் தானத்தி 
லே நீளிருக்கைக்கு ஒருமந்வந்தர மிருக்கைக்காக . உய்த்தாய் -மஹா 
பலியைப் பாதாளத்திலே நிறுததினாய் . 

( உ ) 
நெறியார் குழல்கற்றை முன்னின்று பின் தாழ்ந்து 
அறியா திளங்கிரியென் றெண்ணிப் - பிரியாது 
பூங்கொடிக்கள் வைகும் பொருபுனல் குன்றென்னும் 
வேங்கடமே யாம் விரும்பும் வெற்பு . 

( ருகூ ) 
ப - உ . - நெறியார் - ஸந்மார்க்கத்திற் செல்லுகிற ( பக்தஜங்களு 
டைய ) , முன்நின்று - முன்புறத்திலிருந்து , பின் தாழ்ந்து - பின்புறத் 
தில் தொங்கியிருக்கிற , குழல்கற்றை - மயிர்முடியை , அறியாது -உண 
ராமல் , இளம்கிரி என்று - சிறியமலை என்று , எண்ணி - நினைத்து , 
பிரியாது - நீங்காமலிருக்கிற , பூ - புஷ்பம் நிறைந்த , கொடிக்கள் 
லதைகள் , வைகும் - வா ஸம்பண்ணுகிறதாயும் , பொரு - அலைமோ 
துகிற , புனல் - ஜலத்தையுடையதாயுமிருக்கிற , குன்று - மலை ; என் 
னும் - இப்படி ப்ரஸித்தமான , வேங்கடமே - திருமலையே , யாம்- நா 
ங்கள் , விரும்பும் - ஆசைப்படும் , வெற்பு - மலை . 


( ரு ) 


இரண்டாந்திருவந்தாதி ருச - பா.- வெற்பென்று . 
கவ்யா - ஐம்பத்து மூன்றாம்பாட்டு - (நெறியாரித்யாதி ) ஆஸ்ர 
யித்தவர்களுடைய முன்னின்று பின் தாழ்ந்த குழற்கற்றையையறி 
யாதே ஒரு சிறுமலையென்றெண்ணி , மூச்சுவிடு கல் உடம்பாடுதல் 
செய்யாமையாலே இன்னமலை யென்றறியாமையாலே , பூக்களையு 
டைத்தான கொடிகள் தங்குகிற பொராநின்ற புனலை யுடைத்தாயிரு 
ந்துள்ள மலை என்கிற திருவேங்கடமே நாமாசைப்படும் மலை .( ருகூ ) 


என்று 


அரு.- ஐம்பத்து மூன்றாம்பாட்டு - நெறியார் - ஸ்தாவர ப்ரதி 
ஷ்டராயிருந்து தயாநிக்கிறவர்கள் . பிரியாது இடைவிடாதே . ( ருகூ ) 
வெற்பென் றிருஞ்சோலை வேங்கடமென் றிவ்விரண்டும் 
நிற்பென்று நீமதிக்கும் நீர்மைபோல் - நிற்பென் 
றுளங்கோயி லுள்ளம்வைத் துள்ளினேன் , வெள்ளத் 
திளங்கோயில் கைவிடே லென்று . 

( ருச ) 
ப - உ.- சோலை - திருமாலிருஞ்சோலை , வேங்கடம் - திருமலை , 
ஏறு - என்கிற திருநாமத்தையுடைய , இரும் - விசாலமான , வெ 
ற்பு என்று - திருமலை என்று சொல்லப்படுகிற , இவ்விரண்டும் - இந்த 
இரண்டுஸ்தாரமும் , நிற்பு என்று - (உகந்தருளின ) வாஸஸ்தாநம 
ன்று , நீ - நீ , மதிக்கும் - எண்ணும் , நீர்மைபோல் - ஸ்வபாவம்போ 
லே , உளம் - ஹ்ருதயமாகிற , கோயில் இருப்பிடமும் , நிற்பு என்று 
( உகந்து ) வர்த்திக்கும் ஸ்தாகமென்று , உள்ளம்வைத்து - 

அறிந்து , 
வெள்ளம் - திருப்பாற்கடலாகிற, இளங்கோயில் - பாலாலயத்தை ,, 
கைவிடேல் என்று- கைவிடா தொழியவேணுமென்று , உள்ளினேன் 
ப்ரார்த்தித்தேன் . 

( ருச ) 
வ்யா .-- அவ.-- ஐம்பத்து நாலாம்பாட்டு.-- இவர் திருமலையைவி 
ரும்பப் புக்கவாறே அவனிவருடைய ஹ்ருதயத்தைவிரும்ப , பிரா 
னே ! அவற்றைக் கைவிடவொண்ணாதென்கிறார் . 

( வெற்பித்யாதி ) வெற்பென்று சொல்லப்படா நின்ற தெற்குத் 
திருமலை பெரிய திருமலை இவைபோலே என்னுடைய ஹ்ருதயத்தை 
யும் உனக்குக் கோயிலாக நினைத்தாயென்றறிந்து . ( வெள்ளத்திளங் 
கோயில் கைவிடேலென்றுள்ளினேன் ) நான் க்ருதக்கனாகவொண்ணா 
தென்று ஹ்ருதயத்திலே புகுருகைக்குபாலாலய மாகக்கொண்ட திரு 
ப்பாற்கடலைக் கைவிடாதே கொள்ளென்று இரக்கிறேன் . ( ருச ) 


ருசு 


இரண்டாந்திருவந்தாதி குரு- பா.- என்றும் , 


அரு.-- ஐம்பத்து நாலாம் பாட்டு.- என்னுள்ளத்தையும் நிற்பா 
ன கோயிலென்று நினைத்தாய் என்று , உள்ளம்வைத்து - அறிந்து , 
கைவிடே லென்று , உள்ளினேன் - இரந்தேன் என்றபடி . 


என்று மறந்தறியே னேழ்பிறப்பு மெப்பொழுதும் 
நின்று நினைப்பொழியா நீர்மையால் - வென்றி 
அடலாழி கொண்ட வறிவனே , இன்பக் 
கடலாழி நீயருளிக் காண் 

( ருரு ) 
ப -உ.- வென்றி - ஜயத்தையுடைத்தான , அடல் யுத்தோங் 
முகமான , ஆழி - சக்ரத்தை , கொண்ட - ஏந்தின , அறிவனே - ஸர் 
வஜ்ஞனானவனே ! ஏழ்பிறப்பும் ஏழு ஜந்மத்திலும் , எப்பொழுதும் 
எல்லாவவஸ்தையிலும் , நின்று - ஸ்திரப்பட்டு , நினைப்பு - நினைவு , 
ஒழியா - தவறாமலிருக்கிற , நீர்மையால் - ஸ்வபாவத்தால் , என்றும் 
எக்காலத்திலும் , மறந்தறியேன் - விஸ்பருதிபண்ணி யறியமாட்டேன் ; 
நீ - நீ , இன்பக்கடலாழி - அபரிச்சிந்தமான ஆநந்தஸ முத்ரத்தை , அ 
ருளிக்காண் - கொடுத்தருள வேணுங்காண் 


வ்யா .-- அவ .-- ஐம்பத்தைந்தாம்பாட்டு.- ( என்றும் ) உன்னை 
நினைக்கை யரிதான ஸம்ஸாரத்திலே உன்னை நினைக்கும்படி பண்ணி 
னாய் ; இனி ப்ராப்தியளவும் பண்ணாயோவென்கிறார் . 


( என்று மறந்தறியேன் ) ஒருநாளு முன்னை மறந்தறியேன் . ஸ்ர 
வண மகருநிதித்யா ஸநாநந்தரம் பிறக்கும் உபா ஸநாத்ருவா நுஸ்ம்ருதி 
களாலேயோ நீர் மறவாதொழிந்ததென்னில் ; ( ஏழ்பிறப்பித்யாதி ) 

எதிர் சூழல் புக்கெனத்தோர் பிறப்பும் என்னும்படியே எல்லாஜந் 
மங்களிலும் எல்லாக்காலத்திலும் நீதின்று உன்னுடைய நினைவுமா 
றாக ஸ்வபாவத்தாலே ஒருநாளும் மறந்தறியேன் . ( வென்றியித்யாதி ) 
காஞ்செய்தவம்சஞ்செய்தோமிறே . எல்லாஞ் செய்யவேணுமென்று 
நிர்ப்பந்திக்கக் கடவதோவென்ன ; உன்பக்கலொருஜ்ஞாந சக்திகளு 
க்கு வைகல்யங்காண்கிறிலேன் ; ஆனபின்பு , ( இன்பக்கடலாழி நீயரு 
ளிக்காண் ) வஷ ஹே வாந ந யாதி - ஏஷஹ்யேவாகந்தயாதி " என் 
னும்படியே உன்னுடைய 

உன்னுடைய ஆநங்கஸமுத்ரத்தையும் நீ யெனக்கரு 
ளாய் . 


இரண்டாந்திருவந்தாதி ருசு -பா -காண . 


ருஎ 


காணக் கழிகாதல் கைமிக்குக் காட்டினால் 
நாணப்படுமென்றால் நாணுமே - பேணிக் 
கருமாலைப் பொன்மேனி காட்டாமுன் காட்டும் 
திருமாலை நங்கள் திரு . 

ப - உ - திருமாலை - பரிய பேதியை , காண - ஸேவிக்கவேணுமெ 
ன்று , கழி மிகுந்திருக்கிற , காதல் - ப்ரீதியானது , கைமிக்கு 

- 
விஞ்சி ( அமைக்கப்போகாமல் ), காட்டினால் தோற்றினால் , நாணப் 
படும் - அடங்கியிருக்கவேணும் , என்றால் என்று விசாரித்தால் , நாணு 
மே.அடங்குமோ ? கரு - கறுத்த நிறத்தையுடைய , மாலை - ஸ்வாமி 
யான ஸ்ரிய பதியை , பொன் - ஸ்பருஹணீயமான , மேனி - திவ்ய 
மங்கள விக்ரஹமானது , காட்டாமுன் - காட்டுவதற்கு முன் , நங்கள் - 
நமக்கு ஸ்வாமிகியான , திரு - பெரியபிராட்டியார் , பேணி - ஆதரி 
த்து , காட்டும் - தர்சிப்பிக்கும் . 

( ருசு ) 
வ்யா - அவ . - ஐம்பத்தாறாம்பாட்டு . - ( காண ) நீர்சேஷபூத 
ரானால் உம்முடைய ஸ்வரூபாநு ரூபமாயிருக்கவேண்டாவோ? சேஷி 
யை இப்படி நியமிக்கக்கடவதோ வென்னில் ; அதுவிதேயமான போ 
திறே ; ஆசைமிக்கால் செய்யலாவதுண்டோ வென்கிறார் . 

( திருமாலைக்காணக் கழிகாதல் கைமிக்குக்காட்டினால் நாணப் 
படுமென்றால் நாணுமே ) ஸர்வேஸ்வரனைக்காண மிகாநின்ற காதல் 
விஞ்சிக்காட்டினால் , நீசேஷி - நான் சேஷபூதனென்னும் முறையி 
லே நிற்கப்போமோ. கண்டா லல்லது கழியாதே காதலென்று மாம் . 
ஸாபராதனென்று மீளவும் போகாது . கருமாலைப் பொன் மேனியா 
னது காட்டுவதற்குமுன்னே எங்களுடைய புருஷகாரமாகப் பிராட் 
டி முன்னே காட்டாநின்றாள் . " நசுஜிஷாவராய சி - நகச்சிக்காப 
ராத்தி என்று - எங்களுடைய குற்றம் அவள் பார்க்கவொட்டா 
மையாலும் முறையில் நிற்கவொண்ணாது . 

( ருசு ) 
அரு.- ஐம்பத்தாறாம்பாட்டு ,-அது விதேயமான போது - நா 
னெனக்கு வசமானபோது . பக்திபரவசனானால் என்வசமோ என்ற 
படி மேலுக்கவதாரிகை அருளிச்செய்கிறார் ( ஸாபசாதனித்யாதி ). 
கருமாலை - காளமேகல்யாமனான ஸர்வேஸ்வரனை , திருமேனிதானு 
பாயமாகக் காட்டுகைக்கு முன்னே நங்கள் திரு மேனி காட்டுமென் 


றாடி . 


நஅ இரண்டாந்திருவந்தாதி ருஎ - பா.- திருமங்கை, ருஅ- பா .- நாம்பெற்ற 


திருமங்கை நின்றருளும் தெய்வம் நாவாழ்த்தும் 
கருமம் கடைப் படுமின் கண்டீர் - உரிமையால் 
ஏத்தினோம் பாத மிருந்தடக்கை யெந்தைபேர் 
நாற்றிசையும் கேட்டீரே நாம் 

( ரு எ ) 
ப.உ.- மங்கை - யௌவநத்தையுடையவளான , திரு - பெரிய 
பிராட்டியார் , நின்றருளும் - நித்யவாஸம்பண்ணும்படி யிருக்கிற , 
தெய்வம் - ஸர்வாதிகனை , நா - நாக்காலே , வாழ்த்தும் - ஸ்தோத்ரம் 
பண்ணுசையாகிற , கருமம் - கார்யத்திலே , கடைப்படுமின் கண்டீர் - 
ஸ்திரசித்தராயிருங்கோள்கிடீர் ; நாம் - நாங்கள் , இரும் - பருத்தும் , 
தடம் - நீண்டுமிருக்கிற , கை - புஜங்களையுடைய, எந்தை - எமக்கு 
ஸ்வாமியானவனுடைய , பாதம் - திருவடிகளை , உரிமையால் - ( சேஷ 
சேஷிபாவமாகிற ) தகுந்த ஸம்பந்தத்தினாலே , பேர் - திருநாமங்க 
ளைக்கொண்டு , ஏத்தினோம் - ஸ்துதித்தோம் ; நால்திசையும் - நாலு 
விதமான திக்கிலுள்ளாரெல்லாரும் , கேட்டீரே - ஸ்ரவணம்பண்ணீ 
ர்களோ ? 

( ருஎ ) 
வ்யா .-- ஐம்பத்தேழாம்பாட்டு.- (திருமங்கையித்யாதி ) பெரிய 
பிராட்டியார் நித்ய கடாக்ஷம் பண்ணாநின்றதெய்வத்தை நாவாழ்த்து 
கையாகிற கருமத்தைக் கைவிடாதே . (இருந்தடக்கையெந்தை பே 
ர்நாற்றிசையுங்கேட்டீரே) பெரிய தோளையுடையனான வென் ஸ்வா 
மியுடைய போன்றோ எல்லாத்திக்குக்களிலுமுள்ளது ; அது கேட்டி 
லிகொளோ. (நாமுரிமையா லேத்தினோம்பாதம் ) நாங்களவனுடைய 
பேரையும் திருவடிகளையும் சேஷபூதரென்னும் ப்ராப்தியாலே ஏத் 
தினோம் . 

( ரு எ ) 
அரு.-- ஐம்பத்தேழாம்பாட்டு - எல்லாரு மவனுக்கு சேஷபூத 
ராகையாலே அவனே ஸ்து தயனென்று தாத்பர்யம் , ( ருஎ ) 
நாம்பெற்ற நன்மையும் நாமங்கை நன்னெஞ்சத்து 
ஓம்பி யிருந்தெம்மை யோது வித்து - வேம்பின் 
பொருள் நீர்மையாயினும் பொன்னாழி பாடென்று 
அருள் நீர்மைதந்த வருள் . 

( ருஅ ) 
ப - உ - வேம்பு - வேம்பு என்கிற , பொருளின் - வஸ்துவினு 
டைய , நீர்மை - ஸ்வபாவம் போலே , ஆயினும் இருந்தாலும் , பொன் - 


இரண்டாந்திருவந்தாதி ருகூ - பா.- அருள் புரிந்த 


ஸ்ப்ருஹணீயமான, ஆழி - சக்ரத்தையுடையவனை , பாடு - காகம் 
பண்ணு , என்று என்று , நாமங்கை ஸரஸ்வதியானவள் , நல் 
விலக்ஷணமான , நெஞ்சத்து - ஹ்ருதயத்தில் , ஓம்பியிருந்து - ஆத 
ரித்திருந்து , எம்மை - நம்மை , ஓதுவித்து - சொல்லிவைத்து , நாம் - 
நாம் , பெற்ற - அடைந்த , நன்மையும் - புருஷார்த்தமும் , அருள் - க்ரு 
பை பண்ணுகையே , நீர்மை - ஸ்வபாவமாகவுடைய ஸர்வேஸ்வரன் , 
தந்த - கொடுத்த , அருள் - அநுக்ரஹம் . 

( ருஅ) 


வ்யா.- அவ.- ஐம்பத்தெட்டாம்பாட்டு.-- ( நாம்பெற்ற ) நீரிப் 
படி ஏத்துகைக்கடியென்னென்னில் ; ஸரஸ்வதி என் ஹ்ருதயத்தி 
லே இருந்து என்னை ஓதிவைத்ததென்கிறது . 

( நாம் பெற்றயித்யாதி ) எங்களுக்கிந்த நன்மையுண்டாயிற்று , நா 
மங்கையானவள் ஹ்ருதயத்திலேயிருந்து நம்மை ஓம்பியோதுவித்த 
த்தாலே . ராஜபுத்ராதிகள் ராஜவைபவமறியாதிருக்கச் செய்தே அத் 
தைச் சொல்லவறியாமையாலே விரஸமானாலும் ஸரஸமாகத்தங்கள் 
ஸ்வ ரூபத்துக்குக் கற்பிக்கும் தாஸவ்ருத்தைகளைப்போலே . அவள் 
ஹ்ருதயத்திலே யிருந்தோதுவிக்னகக்கடி சொல்லுகிறது . ( வேம் 
பித்யாதி ) இனியவிது வேம்பு போலே கையாநின்றதேயாகிலும் டா 
டென் றருளி யல்லது நிற்கப்போகாத 

து நிற்கப்போகாத அவனுடைய நீர்மையாலே 
தந்தவருள் - தந்தப்ரஸாதம் ஸரஸ்வதி யோ துவிக்கைக்கடி. ( ரு வு ) 

அரு - ஐம்பத்தெட்டாம்பாட்டு. --ஓம்பி வளர்த்து , கிளர்ந்தெ 
ன்றபடி . ஸரஸ்வதியையிட்டுப் பாடுவித்ததெப்படி யிருக்கிறதென்ன , 
த்ருஷ்டாந்த பூர்வகமாக அருளிச்செய்கிறார் (ராஜபுத்ரனித்யாதி ). 
தங்கள் ஸ்வரூபத்துக்கு - தாஸிகளான தங்கள் ஸ்வரூபத்துக்குச் சே 
ரக் கற்பிக்கிற என்றபடி . அநக்ஷரமாகவும் குறையாயும் . இது - இரு 
தத் தமிழ் மாலை . பாடென் றருளும் அருள் நீர்மை - பாடென்றருளி 
நீர்மை தந்தவருள் என்றபடி . சில சில விரஸமாகச்சொன்னால் , அத் 
தை ஸரஸமாக பஹூமாநமாகக் கற்பிப்பார்கள் . 

( ருஅ) 
அருள் புரிந்தசிந்தை யடியார் மேல்வைத்து 
பொருள் தெரிந்து காண் குற்றவப்போது - இருள் திரிந்து 
நோக்கினேன் நோக்கி நினைந்தேன தொண் கமலம் 
ஒக்கினே னென்னையுமங் கோர்ந்து . 

( ருக ) 


சுப் 


இரண்டாந்திருவந்தாதி சு 0 - பா.- ஓருருவனல்லை . 


ப - உ . - அருள் - க்ருபையோடு , புரிந்த - கூடின , சிந்தை - 
திருவுள்ளத்தை , அடியார் மேல் - தாஸபூதர்களான எங்கள் மேலே , 
வைத்து ஸ்தாபித்து , பொருள் - வஸ்துவென்று , தெரிந்து - அறி 
ந்து , 

காண்குற்ற - கடாக்ஷித்தருளுகிற , அப்போது - அக்காலத் 
தில் , இருள் - அஜ்ஞாநம் , திரிந்து - நசித்து , நோக்கினேன் - ( உன் 
ஸ்வரூபத்தை ) ஸாக்ஷாத்கரித்தேன் ; நோக்கி - ஸேவித்து , ஒண் 
அழகிய , கமலம் - தாமாஸ புஷ்பம் போன்ற , அது- அத்திருவடிகளை , 
நினைந்தேன் - அநுஸந்தித்தேன் ; என்னையும் - என்னையும் , ஓர்ந்து - 
உள்ளபடியறிந்து , அங்கு - அத்திருவடிகளில் , ஓக்கினேன் - ஸமர்ப் 
பித்தேன் . 

( ருகூ ) 
வ்யா - ஐம்பத்தொன்பதாம்பாட்டு - ( அருள்புரிந்தவித்யாதி ) 
அடியோமான வெங்கள் மேலே அருள் புரிந்த சிந்தையைவைத்து 
அத்தாலே நாங்கள் பதார்த்தங்களையறிந்து காணவுற்றபோது , 
ஷி - நான் சேஷபூதனென்கிற ஜ்ஞாநத்துக்கு விரோதியான அஜ்ஞா 
நத்தைப்போக்கி யுணர்ந்து உன்னுடைய கமலம் போன்ற திருவடி 
களை நினைத்தேன் ; ஆராய்ந்து பார்த்து பரதந்த்ரமாயிருக்கையாலே , 
என்னை உன் திருவடிகளிலே ஸமர்ப்பித்தேன் ; அருள்புரிந்துள்ள 
உன் திருவுள்ளத்தை எங்கள் மேலே வைத்து எங்களை யொரு 
பதார்த்தமாக புத்தி பண்ணின போதென்று மாம் 

( ருகூ ) 
அரு.- ஐம்பத்தொன்பதாம்பாட்டு - பொருள் தெரிந்து 
ற்றவப்போது- எங்களை ஒரு பொருளாக விசாரித்துத் திருவுள்ளம் 
பற்றின போதென்று ஈஸ்வரபரமாதல் . 


காண் 


( ருகூ ) 


ஒருருவ னல்லை யொளியுருவம் நின்னுருவம் 
ஈருருவ னென்ப ரிருநிலத்தோர் - ஒருருவம் 
ஆதியாம் வண்ண மறிந்தா ரவர்கண்டீர் 
நீதியால் மண் காப்பார் நின்று 

( ஈ 0 ) 
ப - உ.- ஓர் - ஒருபடியாயிருக்கும் , உருவனல்லை - ( விஜாதீய ) 
ஸ்வரூபத்தையுடையவனன்று ; ஒளி- ( ஆஸ்ரிதபரதந்த்ரமாய் ) உஜ்வ 
வமான , உருவம் - ஸ்வரூபம் , நின் - உன்னுடைய , உருவம் - ஸ்வ 
ரூபம் ; இரு - விசாலமான, நிலத்தோர் பூமியிலுள்ளார் , ஈர் உ 

உரு 
வன் - இரண்டு விதமான ஸ்வரூபத்தையுடையவன் , என்பர் என்று 


இரண்டாந்திருவந்தாதி சுக - பா.- நின்றதோர் . 


சொல்லுவர்கள் . ஓர் - ஆம்பரிதபாதந்த்ரமாய் ஒருபடிப்பட்ட , உரு 
வம் ஸ்வ ரூபமே , ஆதி - ஜகத்காரணமாய் , ஆம் - ( ஆஸ்ரிதர்க்கு ) 
உஜ்ஜீவநகரமான , வண்ணம் - ப்ரகாரத்தை , அறிந்தார் - உணர்ந்த 
வர்களான , 

அவர்கண்டீர் - அந்த மஹாத்மாக்கள்கிடீர் , நீதியால் 
(எல்லாருக்கு முபதேசிக்கையாகிற ) நயாயக்தாலே , நின்று - ஸ்திர 
மாயிருந்து , மண் - பூமியை, காப்பார் ரக்ஷிப்பர்கள் , ( சு 0 ) 

வ்யா.- அறுபதாம்பாட்டு - ( ஒருருவனல்லை ) " நிதோமிதா 
நாழ - நித்யோநித்யா நாம் " என்கிறபடியே ஸர்வவிஸஜாதீயம் என் 
கிறதன் றுனக்கு வடிவு . ( ஒளியுருவம் நின்னுருவம் ) " லதாநாகூம் 
உகாபாஸே 

பக்தாநாம் தவம் ப்ரகாசஸே என்கிறதுனக்குஸ்வ 
ரூபம் . (இருநிலத்தோரீருருவனென்பர் ) அறியாதார் பெரிய ஈஸ்வர 
னென்பர்கள் . ( ஓருருவமித்யாதி ) எல்லார்க்கும் ஸத்தை அவனே 
பென்றறிந்த வைஷ்ணவர்கள் பூமியை முறை குலையாமல் காப்பார் . 
" தீர்த்தகரராமின் திரிந்து என்னும்படியே. 

( 40 ) 
அரு.- அறுபதாம்பாட்டு.- ( ஓருருவம் ) அத்விதீயமாய் , ஸர் 
வஸ் மாத்பரமாயிருக்குமது , உன் ஸ்வரூபமன்று . ( ஒளியுருவம் ) ஆம் 
ரித பாதந்த்ரனாயிருக்கும் வடிவே யுனக்குவடிவு . முறை குலையாமல் 
சேஷ சேஷிபாவங் கெடாமல் 

( சு 0 ) 
நின்றதோர் பாதம் நிலம் புதைப்ப , நீண்டதோள் 
சென்றளந்த தென்பர் திசையெல்லாம் - அன்று 
கருமாணி யாயிரந்த கள்வனே, உன்னைப் 
பிரமாணித்தார் பெற்ற பேறு 

( சுக ) 
ப உ - நின்றதோர் - நிற்கிற தொரு , பாதம் - திருவடியானது , 
நிலம் - பூமியை, புதைப்ப - மறைக்க , நீண்ட - வளர்ந்த , தோள் - 
புஜமானது, திசையெல்லாம் - தக்குகளெல்லாவற்றையும் , சென்று - 
போய் , அளந்தது - ஆக்ரமித்தது ; என்பர் - என்று சொல்லுவர்கள் . 
அன்று - ( இந்த்ரன்ப்ரார்த்தித்த ) அக்காலத்தில் , கரு - கறுத்த தி 
ருமேனியையும் , மாணியாய் - பாஹ்மசாரி வேஷத்தையுமுடைய 
வனாய்க் கொண்டு , இரந்த - யாசித்த, கள்வனே - வஞ்சகனே ! ( இப் 
படி 

பலியை வஞ்சித்து இந்திரனை ரக்ஷித்தது ), உன்னை -உன்னை , பிர 
மாணித்தார் - வில்வஸித்தவர்கள் , பெற்ற - அடைந்த , பேறு - புரு 
ஷார்த்தமன்றோ ? 

( சுக ) 


இரண்டாந்திருவந்தாதி சுஉ - பா . - போறான்று . 


வ்யா.- அவ .-- அறுபத்தோராம்பாட்டு. - ( நின்ற தோர்பாதம் ) 
வடிவேயோ ? 

அவனுடைய சேஷ்டிதமும் ஆகரிதபரதந்த்ரமென் 


கிறது . 


( நின்ற தித்யாதி ) இரந்து நின்ற நிலையிலே பூமி யெல்லாம் 
ஓரடியாலே மறையும்படிக்கீடாக . ( நீண்ட வித்யாதி ) கையிலே நீர் 
விழுந்தவாறே அலப்யலாபம் போலே வளர்ந்த தோளானது திக்கு 
க்களெல்லாம் சென்றளந்ததென்பர் . ( அன்றித்யாதி ) உன்னைப்பே 
ணாதே உன்னுடைய விபூதியை யவன் தன்ன தென்ன , அவன் பக்க 
லிலே யிரந்தாயாய் வஞ்சித்தாயாய்ச் செய்தது இந்த்ரன் ஒருத்த 
னுக்குச் செய்ததேயோ ? ஆம்ரிதவிஷயத்தில் தன்னை யழியமாறி 
வஞ்சிக்கும் . தூது போம் , ஸாரத்யம் பண்ணும் . எல்லாம் செய் 
து ரக்ஷிக்குமென்று உன்னைப்ரமாணித்தவர்கள் மார்விலே கைவைத் 
துறங்கும்படி பண்ணினாயத்தனையன்றோ. 

( சுக ) 
பேறொன்று முன்னறியேன் பெற்றறியேன் பேதமையால் 
மாறென்று சொல்லி வணங்கினேன் - ஏறின் ( போய் 
பெருத் தெருத்தம் கோடொசியப் பெண் நசையின் பின் 
எருத் திறுத்த நல்லாய ரேறு . 

( உ ) 
ப - உ . - ஏறின் - ருஷபங்களுடைய, பெருத்த - வ்ருத்தியடைந் 
த , எருத்தம் - பிடரியையும் , கோடு - கொம்புகளையும் , ஒசிய . மு 
றியும்படிக்கு , பெண் - நப்பின்னைப்பிராட்டி விஷயமான , நசையின் - 
ஆசையினுடைய , பின்போய் - பின்னே சென்று , எருத்து - ( ருஷ 
பங்களின் ) பிடரியை , இறுத்த - முறித்த, நல் - ஸ்ரேஷ்டரான , ஆ 
யர் - இடையர்களுக்கு , ஏறு - தலைவனானக்ருஷ்ணன் , மாறு - ( நம் 
பாபங்களுக்கு ) சத்ரு , என்று சொல்லி - என்று நினைத்து , வணங்கி 
னேன் ஆஸ்ரயித்தேன் ; பேதமையால் அறிவில்லாமையால் , 
முன் - இதுக்கு முன்பு , ஒன்று - இப்படியொரு , பேறு - புருஷார் 
த்தம் , (உண்டென்று ) , அறியேன் - அறியமாட்டேன் . பெற்றறியேன் - 
அடைந்தறியமாட்டேன் . 

( சு உ ) 
வ்யா .-- அவ.- அறுபத்திரண்டாம்பாட்டு - (பேறொன்று ) நப் 
பின்னைப் பிராட்டிக்கு ப்ரதிபந்தகமான எருதுகளைப்போக்கி அவ 
ளைத்தனக்காக்கிக் கொள்ளுகையாலே நம்முடைய ப்ரதிபந்தகங்களை 
யும் போக்குமென்கிறது . 


இரண்டாந்திருவந்தாதி சுகூ - பா . - ஏறேழும் . 


சு 


சத்ரு. 


( பேறித்யாதி ) பேறொன் றுண்டாக முன்பறியேன் . அறியாமை 
யேயன்று , பெற்றுமறியேன் . ( பேதமையால் ) பெறாமைக்கடி அறிவு 
கேடு ; ஏறின் பெருத்தெருத்தங் கோடொசியப்பெண்ண சையின் பின் 
போய் , எருத்திறுத்த நல்லாயரேறு , மாறொன்று சொல்லி வணங்கி 
னேன் ) எருத்தினுடைய பெருத்தக்குத்தும் கொம்புகளும் ஒசியும் 
படிக்கீடாக நப்பின்னைப் பிராட்டியைப் பெறலாமென்கிற நசையா 
லே எருத்திறுத்த நல்லாயரேறு நம்ப்ரதிபக்ஷத்துக்கும் மாறென்று 
சொல்லி வணங்கினேன் . 

( சு உ ) 
அரு.- அறுபத்திரண்டாம்பாட்டு - எருத்தம் - ககுத்து . மாறு . 

( + உ ) 
ஏறேழும் வென்றடர்த்த வெந்தை , எரியுருவத் 
தேறேறி பட்டவிடு சாபம் - பாறேறி 
யுண்டதலை வாய் நிறையக் கோட்டங்கையொண்குருதி 
கண்ட பொருள் சொல்லில் கதை . 

( ங ) 
ப -2 -.- ஏறு ஏழும் - ஏழு ருஷபங்களையும் , வென்று - ஜயித் 
து , அடர்த்த - முறித்த , எந்தை - என் ஸ்வாமியானக்ருஷ்ணன் , 
எரி - நெருப்பினுடைய , உருவத்து - ரூபத்தையுடையவனாய் , ஏறு 
ருஷபத்தை , ஏறி - ஏறியிருக்கிற ருத்ரனால் , பட்ட 

அநுபவிக் 
கப்பட்டும் , விடு - (ப்ரஹ்மாவாலே ) விடப்பட்டுமிருக்கிற , சாபம் 
சாபத்தை ( போக்குகைக்காக), பாறு பருந்து , ஏறி மேல் 
விழுந்து , உண்ட - புஜித்த , தலை - சிரஸ்ஸோடு கூடின , வாய் - வா 
யானது , நிறைய - பூர்ணமாகும்படி , கோடு - குவிந்த , அம் - அழகிய , 
கை - கரத்தினால் ,(தெறிக்கப்பட்ட ) , ஒண் - அழகிய , குருதி - ரக்தத் 
தை , கண்ட - பார்த்த , பொருள் - அர்த்தத்தை , சொல்லில் - சொ 
ல்லப்புக்கால் , கதை - பெரிய கதையாயிருக்கும் , 

( கூ ) 
வ்யா .-- அவ.- அறுபத்து மூன்றாம்பாட்டு.- ( ஏறேழும் ) அபி 
மா நியான ருத்ரனுடைய சாபத்தைப் போக்குகையாலும் அவனே 
ஆஸ்ரயணீயனென்கிறது . 

( ஏறேழுமித்யாதி ) ஏறேழையும்வென்றஸ்வாமி . ( எரியித்யாதி ) 
எரியினுடைய உருவையுடையனாய் ருஷபத்தை ஏறின ருத்ரனை ப்ர 
ஹமா “ கவாலீவலவிஷஸி- கபாலீத்வம்பவிஷ்யஸி ” என்றிட்ட 


ரண்டாந்திருவந்தாதி சுசு - பா .-- கதையின் . 


சாபத்தை ஒட்டின வழகியன 

ஒட்டின வழகியகை. ( பாறேறியித்யாதி ) கழுகும்பருக் 
துமேறி உண்ணாநின்ற தலையையுடைய வாய் நிறையும்படிக்கீடாக 
அழகிய குருகியைக்கண்ட அர்த்தத்தைச் சொல்லில் அதொருமஹா 
பாரதம் . ஏழெருக்தையடர்த்தவிடத்தில் அத்தாலொரு தோஷமின் 
றிக்கேயிருக்க ஒருதலையை யறுத்ததுக்காக பாதகியானவனுடைய 
சாபத்தைப் போக்கினவனோ? ஈஸ்வரன் ,பாதகியானவனோ? தலையறு 
ப்புண்டு சோசயனான வனோ? பார்த்துக்கொள்ளுமத்தனை . 

அரு.- அறுபத்து மூன்றாம் பாட்டு .-- கோட்டம் கொட்டுவாய் 
அடிச்சொடினகை. " பாறு " என்று பறவையாய் பக்ஷியென்றபடி . ( ) 
* கதையின் பெரும் பொருளும் கண்ணா, நின் பேரே 
இதைய மிருந்தவையே யேத்தில் - கதையும் 
திருமொழியாய் நின்ற திருமாலே , உன்னைப் 
பருமொழியால் காணப் பணி 

( கச ) 
ப - உ.- கண்ணா - க்ருஷ்ணனே ! கதையின் - இதிஹாஸ புரா 
ணங்களுடைய , இதயம் - தாத்பர்யத்தை , இருந்தவையே - உள் 
ளபடியே , ஏத்தில் - ( அறிந்து ) ஸ்துதிக்கில் , பெரும் 

- முக்யங்க 
ளான , பொருளும் - அர்த்தங்களும் , நின் உனக்கு வாசகமான , 
பேரே - திருநாமமேயாயிருக்கும் . கதையும் - விசேஷித்துச்சொல் 
லப்படுகிற , திரு - அழகிய , மொழியாய் சப்தங்களுக்கு ப்ரதி 
பாத்யனாய் , நின்ற - இருக்கிற , திருமாலே - ஸ்ரிய : பதியே ! உன் 
னை உன்னை , பரு - பரிபூர்ணமான , மொழியால் - சப்தங்களாலே , 
( ஸ்துதித்து ), காண - அநுபவிக்கும்படி , பணி - அருள் செய் . சுச ) 

வ்யா.- அவ.- அறுபத்துநாலாம்பாட்டு.- ( கதையித்யாதி ) இ 
திஹா ஸ புராணங்களுடைய ஹ்ருதயமிருந்தபடி அறிந்து சொன்ன 
வற்றில் நிர்ணீதமானவர்த்தம் ஆஸ்ரிதபவ்யனானவனுடைய திரு 
நாமத்தைச் சொல்லுகையென்கிறது . 

( கதையினித்யாதி ) இதிஹாஸ புராணங்களிலே ப்ரதிபாதிக்கப் 
பட்ட பரிய பதியாயிருந்துள்ள வுன்னைக் குறையற்ற சொல்லாலே 
யேத்தி அநுபவிக்கும்படி யருளிச்செய் . அநவாப்தியான சொல் 
லன்றிக்கே உன்னைக்கண்டு ஹ்ருஷ்டனாய் ஏத்தப்பணி . 

( சுச ) 
* கதையும் - என்று உரையின்பாடம் ,, 


இரண்டாந்திருவந்தாதி சுரு - பா.- பணிந்தேன் , 


சுரு 


அரு.- அறுபத்துநாலாம்பாட்டு.- " கண்ணா கதையி னிதய 
மிருந்தவையே ஏத்தில் பெரும்பொருளும் நின் பேரே என்றந்வயி 
த்து அருளிச்செய்கிறார் (இதிஹாஸேத்யாதி ) . காண் என்றத்தைப் 
பற்ற அருளிச்செய்கிறார் ( அநவாப்தியான இத்யாதி ) . ( சுச ) 


பணிந்தேன் திருமேனி பைங்கமலம் கையால் 
அணிந்தேனுன் சேவடிமே லன்பாய்த் - துணிந்தேன் 
புரிந்தேத்தி யுன்னைப் புகலிடம் பார்த்து , ஆங்கே 
இருந்தேத்தி வாழு மி 

( கூரு ) 
ப -உ .-- திரு - அழகிய , மேனி - விக்ரஹத்தை , பணிந்தேன் - வ 
ணங்கினேன் . உன் - உன்னுடைய , சே - சிவந்த, அடிமேல் - திருவடி 
களின் மேலே , பை - அழகிய, கமலம் - தாமரஸபுஷ்பத்தை , அன்பா 
ய - ப்ரேமத்தையுடையனாய்க்கொண்டு , கையால் கரத்தினாலே , 
அணிந்தேன் - சாத்தினேன். புரிந்து - விரும்பி , உன்னை - உன்னை , 
ஏத்தி - ஸ்துதித்த , புகலிடம் - ( அவதாராநந்தரம் ) ப்ரவேசிக்கும் 
ஸ்ரீவைகுண்டத்திலே , பார்த்து - ஸாக்ஷாத்கரித்து , ஆங்கே - அவ்வி 
டத்திலேயே , இருந்து - இருந்து , ஏத்தி - ஸ்தோத்ரம் பண்ணி , வா 
ழும் - வாழ்கையாகிற , இது - இப்புருஷார்த்தத்தில் , துணிந்தேன் 
அத்யவஸித்தேன் , 

( சுரு ) 


வ்யா .-- அறுபத்தைந்தாம்பாட்டு.- (பணிந்தேன் திருமேனி) 
கண்டேனென்னும் சொல்லை சேஷபூதராகையாலே பணிந்தேனென் 
றுசொல்லுகிறார் . ( பைங்கமலமித்யாதி ) உன் திருவடிகளிலே ஸ்கே 
ஹத்தையுடையேனாய் அழகிய தாமரைப்பூவை யணிந்தேன் . ( புரிந் 
தேத்தி உன்னைப் புகலிடம்பார்த்தாங்கே யிருந்தேத்திவாழுமிது து 
ணிந்தேன் )உன்னை ஸேவித்திருந்து பார்த்து ஏத்தி பரமபதத்திலிருக் 
கும்படியைப்பார்த்து ஆங்கேயிருந்தேத்துகைதானே வாழ்வாக வி 
ருக்கிற வித்தையத்யவஸித்தேன் . பெருமாள் புக்கருளினால் பின் 
னும் முன்னும் நின்றுவைத்த வனைத்தையும் பின்பும் பிறகுவாளி 
யையும் கண்டேத்துகையிலே துணிந்தேன் . 

( சுரு 
அரு.- அறுபத்தைந்தாம்பாட்டு.- உன்னையிங்கே ஸேவித்துப் 
புரிந்தேத்தி பார்த்தேத்தி . புரிகை பார்க்கை . அன்றிக்கே , புரிகை - 
சுற்றும் பார்க்கையாய் , அத்தைப்பற்ற அருளிச்செய்கிறார் (பெருமா 


சுசு 


இரண்டாந் திருவந்தாதி சுசு - பா.- இதுகண்டாய் . 


ளித்யாதி ). புக்கருளினால் - புறப்பட்டருளினால் , புகலிடமென்றதுக் 
கது குணமாக புக்கருளினாலென் கிறது . 

( சுரு ) 
இது கண்டாய் நன்னெஞ்சே யிப்பிறவி யாவது 
இது கண்டா யெல்லாம் நாமுற்றது - இதுகண்டாய் 
நாரணன் பேரோதி நரகத் தருகணையாக் 
காரணமும் வல்லையேல் காண் 

( சுஈ ) 
ப - உ .-- நல் - நன்றாய் இசைந்த , நெஞ்சே - மநஸ்ஸே ! இப்பிற 
வியாவது - இந்த ஸம்ஸாரமாகிறது , இது கண்டாய் - (தோஷயுக்த 
மான ) இதுவேகிடாய் ; நாம் - நாம் , உற்றது எல்லாம் - அநுபவித் 
ததெல்லாம் , இது கண்டாய் - இந்த துக்கமே கிடாய் ; நாரணன் 
சேஷியான ஸர்வேஸ்வரனுடைய, பேர் -திருநாமத்தை , ஓதி-சொல்லி , 
நரகம் - நரகம் போன்ற ஸம்ஸாரத்தினுடைய , அருகு - சமீபத்தி 
லும் , அணையா - சேராமைக்கு , காரணமும் - ஹேதுவும் , இது கண் 
டாய் - (இஸ்ஸம்ஸாரத்தில் தோஷதர்சநமான ) இதுவேகிடாய் ; வல்லை 
யேல்- (காண ) ஸாமர்த்ப முடையையாகில் , காண் பார் . 

( சுசு ) 
வ்யா .-- அவ.- அறுபத்தாறாம்பாட்டு - ப்ராப்திக்கும் ப்ரதிபந் 
தக நிவ்ருத்திக்கு மடிஸம்ஸார தோஷ தர்சநம்பண்ணுகை ; ஏத்து 
கையில் துணிகைய 

கையன்று . 
( நன்னெ 

னஞ்சே இப்பிறவியாவதிதுகண்டாய் ) பாபத்தாலே நன் 
றென்றிருந்ததன்று , பகவத் ப்ரஸாதத்தாலே பொல்லாதென்று தோ 
ற்றினவிதுகண்டாய் ஸம்ஸாரமாவது . (இதுகண்டாயெல்லாநாமுற் 
றது ) அங்குத்தைக் கஸாதாரணராயிருக்கச் செய்தே நாமநுபவித்த 
தெல்லாங் கண்டாயிறே ; இதுக்கொரு ப்ரமாணம் வேண்டாவிறே. 
(இதுகண்டாயித்யாதி ) வகுத்தவனுடைய திருநாமத்தைச் சொல்லி 
நாகஸ மீபத்தில் செல்லாமைக்குக் காரணம் இதினுடைய தோஷதர் 
சகமே . ( வல்லையேல் காண் ) அநுபவித்திருக்கச்செய்தே விடப்போ 
காதொழிகிறது பாபம் , இல்லையாகில் இதினுடைய தோஷ தர்கத் 
தைப்பண்ணு . 

( சுசு ) 


அரு.- அறுபத்தாறாம்பாட்டு .-- எல்லாம்நாமுற்றது- ததேக போ 
கராயிருக்கிற நாமிதரபோகத்தை யெல்லாமுற்றதுகண்டாயே . இல் 
லையாகில் - பாபமில்லையாகில் 

( சுசு ) 


இரண்டாந்திருவந்தாதி சுஎ- பா.- கண்டேன். சு அ - பா . -வலிமிக்க . சு எ 


கா எ ) 


கண்டேன் திருமேனி யான்கனவில் , ஆங்கவன்கைக் 
கண்டேன் கனலும் சுடராழி - கண்டேன் 
உறுநோய் வினையிரண்டு மோட்டு வித்துப், பின்னும் 
மறுநோய் செறுவான் வலி . 

ப - உ.- பான் - நான் , திரு - அழகிய , மேனி - திருமேனியை , 
கனவில் - ஸ்வப்நத்தில ( கண்டாற்போலே ), சண்டேன் - அநுபவித் 
தேன் ; ஆங்கு அக்கனாவில் , அவன் அவனுடைய , கை - ஸ்ரீஹஸ்தத் 
தில் , கனலும் - அனலையுமிழுகிற , சுடர் -உஜ்வலமான , ஆழி -சக்ரத் 
தை , கண்டேன் - அநுபவித்தேன் ; உறு - ( ஆத்மாவோடு ) கூடியும் , 
நோய் - துக்கஜங்கமுமான , வினை - புண்யபாபங்கள் , இரண்டும் - இர 
ண்டையும் , ஓட்டுவித்து - துறத்திவிட்டு , பின்னும் பின்னையும் , மறு - 
திரும்பிவரக்கடவதாய் , நோய் - துக்கஜநகமான வாஸகையை , செறு 
வான் போக்கடிக்குமவனுடைய , வலி - பலத்தை , கண்டேன் 
பவித்கேன் . 

( சுஎ ) 


வ்யா - அறுபத்தேழாம்பாட்டு .- ( கண்டேனித்யாதி ) ஆத்மா 
வுக்கு நித்யதர்மமான ஜ்ஞாநம் ப்ரத்யக்ஷிக்கைக்கு ஆனைத்தாளான 
மகஸ்ஸாலே புறப்பட்டு பாஹ்யேந்த்ரியங்களாலே காண்கையன் றிக் 
கே ஜவயீமா ) . - ஸ்வப்ந தீ கம்யம் ” என்கிறபடியே மநஸ்ஸா 
லே காண்கை கனவிலே காண்கையாவது . ( ஆங்கித்யாதி ) அபாதி 
தமாகக்கண்டேன் . 

கண்டேனித்யாதி ) அநுபவிக்கக்கடவதான 
புண்யபாபங்களைப் போக்கிப் பின்பு வாஸகையும் போக்குமவனுடை 
ய மிடுக்கைக்கண் டேன் . வாஸதையைப் போக்குகைக்கு வலிகண் 
டேனென்றுமாம் . 

( சுஏ ) 
அரு.- அறுபத்தேழாம்பாட்டு ,-அபாத்தமாக -ப்ரத்யக்ஷம்போ 
லே . மறுநோய் வாஸநை . செறுவானுடைய வலியைக்கண்டேனெ 
ன்னுதல் ; செறுகைக்கு வலிகண்டேனென்னுதல் . 


( சுஎ ) 


வலிமிக்க வாளெயிற்று வாளவுணர் மாள 
வலிமிக்க வாள்வரை மத்தாக - வலிமிக்க 
வாணாகம் சுற்றி மறுகக் கடல் கடைந்தான் 
கோணாகம் கொம்பொசித்த கோ . 


( சுஅ) 


இரண்டாந்திருவந்தாதி சுக - பா . - கோவாகி . 


ப -உ.- வலிமிக்க - மிகுந்த பலத்தையுடையவர்களும் , வாள் - 
ஒளியையுடைய , எயிறு - பற்களையுடையவர்களும் , வாள் - வாளா 
யுதத்தையுடையவர்களுமான , அவுணர் - அரக்கர் , மாள - நசிக்கும் 
படி , வலிமிக்க - மிக்கபலத்தையுடைய , வாள் - ஒளிவிடுகிற , வரை - 
( மந்தர ) பர்வதத்தை ,மத்தாக -மத்தாகச் (செய்து ), வலிமிக்க - அதிக 
மிடுக்கையும் , வாள் - ஒளியையுமுடைய, நாகம் - ( வாஸுகியாகிற ) 
ஸர்ப்பத்தை , சுற்றி - ( கயிறாகச் ) சுற்றி , மறுக - சுழலும்படி , கடல் - 
ஸமுத்ரத்தை , கடைந்தான் 

கடைந்தான் - மதநம்பண்ணினவன் , கோள் - மிடுக் 
கையுடைய , நாகம் 

( குவலயா பீடமென்கிற ) யானையினுடைய , 
கொம்பு - தந்தத்தை , ஒசித்த - முறித்த , கோ ( ஸர்வ ) ஸ்வாமி 
( கிடீர் ) . 

( கஅ ) 
வ்யா , - அவ.- அறுபத்தெட்டாம்பாட்டு.- (வலி மிக்க ) இவ 
னைக்கொண்டு வாஸகையைப் போக்குவிக்கையன்றிக்கே உப்புச்சாறு 
கொள்ளுமவர்களைச்சொல்லுகிறது . 


( வலியித்யாதி ) மிடுக்கையுடையராய் ஸாயுகரான அஸுரர் மு 
டிய . (வலிமிக்கவாள்வரை மத்தாக ) கடையப்புக்கால் பிதிர்ந்து போ 
காதபடி மிடுக்கையுண்டாக்கி மந்தரத்தை மத்தாகக்கொண்டு . ( வலி 
மிக்க வித்யாதி ) நாற்காற்கடைந்தவாறே யற்றுப்போகாதபடி வாஸு 
கிக்கு மிடுக்கைக்கொடுத்து . ( மறுசக்கடல் கடைந்தான் ) கீழ்மண் 
கொண்டு மேல் மண்ணெறியும்படி கடலைக்கடைந்தான் . ( கோணா 
கம் கொம்பொசித்தகோ) நம்மை முடிக்கவந்தகுவலயாபீடத்தைக் 
கொன்று நாட்டுக்கொரு சேஷியைத்தந்தான் . 


சுஅ ) 


கோவாகி மாநிலம் காத்து , நங் கண்முகப்பே 
மாவேகிச் செல்கின்ற மன்னவரும் - பூமேவும் 
செங்கமல நாபியான் சேவடிக்கே யேழ்பிறப்பும் 
தண்கமல மேய்ந்தார் தமர் . 

( கூகூ ) 
ப - உ .-- கோவாகி ஸ்வாமிகளாகி , மா 

பரந்த , நிலம் - பூமி 
யை , காத்து - ரக்ஷித்து , நம் - நம்முடைய , கண்முகப்பே - கண்வட் 
டத்திலே , மா - குதிரையை , ஏகி - ஏறி ,செல்கின்ற - செல்லுகிற , மன் 
னவரும் - ராஜாக்களும் , செம் - சிவந்த , கமலப்பூ தாமரஸபுஷ் 
பம் , மேவும் - பொருந்தியிருக்கிற , நாபியான் - நாபியையுடையவனு 


சுக 


இரண்டாந்திருவந்தாதி எ 0 - பா.- தமருள்ளம் . 
டைய ஸர்வேஸ்வரனுடைய , சே - சிவந்த , அடிக்கே - திருவடிகளி 
லே , ஏழ்பிறப்பும் - ஏழுஜந்மங்களிலும் , தண் - குளிர்ந்த , கமலம் - 
தாமரைப்பூவை , ஏய்ந்தார் - சாத்தினவர்களான , தமர் - பக்தர்கள் 
கிடீர் . 

( சுக ) 
வ்யா.- அறுபத்தொன்பதாம்பாட்டு.- ( கோவாகி ) தேவர்களை 
யொழியச்சிலர் வாழாதே யிருக்கச்செய்தே சிலர் வாழ்ந்தாராயிருக் 
கிற ராஜாக்களும் . ( பூமேவுமித்யாதி ) அழகிய தாமரைப்பூவைத்திரு 
நாபியிலே யுடையனான வனுடைய திருவடிகளிலே குளிர்ந்த தாம 
ரைப்பூவை யணிந்த தமர்களிறே ராஜாக்களாய்த் திரிகிறவர்கள் . 


அரு.- அறுபத்தொன்பதாம்பாட்டு.- அம்ருதபாநமுகத்தாலே 
வாழ்ந்த தேவர்களையொழிய இவ்வருகுள்ள ராஜாக்களுமவனை யா 
ஸ்ரயித்து ஐஸ்வர்யம் பெற்றார்களென்கிற திப்பாட்டு . ( சுக ) 
தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தண்கால் 
தமருள்ளும் தண்பொருப்பு வேலை - தமருள்ளும் 
மாமல்லை கோவல் மதிள் குடந்தை யென்பரே 
ஏவல்ல வெந்தைக் கிடம் 

( எ 0 ) 
ப - உ .-- தமர் - பக்தஜதங்களுடைய , உள்ளம் - ஹ்ருதயம் , தஞ் 
சை - தஞ்சைமாமணிக்கோயில் , தலை- (திருப்பதிகளில் ) ப்ரதாகமான, 
அரங்கம் - கோயில் , தண்கால் - திருத்தண்கால் , தமர் - பக்தர் , உள் 
ளும் - தயாநிக்கும் , தண் - குளிர்ந்த , பொருப்பு - (திருவேங்கட ) 
மலை , வேலை -திருப்பாற்கடல் , தமர் - பக்தர் , உள்ளும் - அநுஸந்திக் 
கும் , மாமல்லை திருக்கடல்மல்லை , கோவல் 

திருக்கோவலூர், 
மதிள் - ப்ராகாரத்தையுடைய, குடந்தை - திருக்குடந்தை (இவை 
கள் ) , ஏவல்ல - ( சத்ருக்களை ) நிரவிக்கஸமர்த்தனாய் , எந்தைக்கு 
எமக்கு ஸ்வாமியான ஸர்வேஸ்வரனுக்கு , இடம் - வாஸஸ்தாநம் ; 
என்பர்- என்று சொல்லுவர்கள் . 

( எ 0 ) 
வ்யா , -- அவ.- எழுபதாம்பரட்டு .-- சுனக்கு நல்லவர்களுக்கு 
அவன் ஸந்நிதிபண்ணுமிடங்கள் சொல்லுகிறது . 

( தமருள்ளம் ) அவற்றில் முற்பட்டது ஆய்ரிதருடைய ஹ்ருத 
யம் . ( தஞ்சை ) தஞ்சைமாமணிக்கோயில் . ( கலையரங்கம் ) திருப்பதி 
களில் ப்ரதாகமான கோயில் . ( தண் கால் , தமருள்ளுந்தண் பொரு 


எ 


எ O 


இரண்டாந்திருவந்தாதி எக - பா.- இடங்கை . 


ப்பு ) வைஷ்ணவர்களுக்கு ஸர்வஸ்வமான திருமலை . ( வேலை ) திருப் 
பாற்கடல் . ( தமருள்ளும் மாமல்லை , கோவல் ) மூன் றாழ்வார்களையும் 
நெருக்கினவிடம் . மதிள் குடந்தை ) திருமழிசைப்பிரானுகந்த விடம் 
( என்பரே ஏவல்ல வெந்தைக்கிடம் ) சக்ரவர்த்தித்திருமகனுக்கிடமெ 
ன்று சொல்லுவர்கள் . 

( எ 0 ) 
அரு. - எழுபதாம் பாட்டு . --ஏவல்ல - எய்யவல்ல . 

( எ 0 ) 
இடங்கை வலம்புரிநின் றார்ப்ப , எரி கான்று 
அடங்கா ரொடுங்கு வித்த தாழி - விடம்காலும் 
தீவா யரவணைமேல் தோன்றல் திசையளப்பான் 
பூவா ரடி நிமிர்த்த போது . 

( எக ) 
ப . உ.- விடம் - விஷத்தை , காலும் - உமிழாநின்ற , தீ - பயங்க 
ரமான , வாய் - வாயையுடைய , அரவு - திருவநந்தாழ்வானாகிற , அ 
ணைமேல் - படுக்கையின் மேலே , ( சாய்ந்தருளின ) தோன்றல் - ஸௌ 
குமார்யப்ரதாநனான ஸர்வேஸ்வரன் , திசை - திக்குக்களோடு கூடி 
னபூமியை , அளப்பான் - அளக்கைக்காக , பூவார் - புஷ்பம்போல் 
ஸௌகுமார்யம் நிறைந்த , அடி - திருப்பாகத்தை , நிமிர்த்தபோது 
உயர்த்தினகாலத்தில் , இடங்கை - இடது திருக்கையில், வலம்புரி 
ஸ்ரீபாஞ்சஜந்யம் , நின்று - இருந்து , ஆர்ப்ப - சப்திக்க , ஆழி - திரு 
வாழி , எரி - அனலை , கான்று உமிழாநின்று கொண்டு , அடங்கார் - 
அடங்காத சத்ருக்களை , ஒடுங்குவித்தது - முடங்கப்பண்ணிற்று . ( ) 

வ்யா . அவ.- எழுபத்தோராம் பாட்டு . - கீழிவனுகந்தபடி சொ 
ல்லிற்று ; இவனையுகக்கும் நித்ய ஸூரிகள் படி சொல்லுகிறது . 

(இடங்கையித்யாதி ) திருவுலகளந்த விஜயத்தை அநுஸந்தித் 
து ஹர்ஷத்துக்குப் போக்குவிட்டு ஸ்ரீபாஞ்சஜந்யம் ஆர்க்க . ( எரி 
யித்யாதி ) ஆர்க்கைக்கு அவஸரமின்றிக்கே அக்நியை யுமிழாநின் 
றுகொண்டு நமுசிப்ரப்ருதிகளை வாய்வாயென்று ஒடுங்குவித்தது 
திருவாழி . ( விடமித்யாதி ) கிடந்தவிடத்தே கிடந்து விஷத்தையுமி 
மாநின்ற திருவநந்தாழ்வான் மேலே கண்வளர்ந்தருளும் ஸௌ குமா 
ர்யத்தையுடையனான ஈஸ்வரன் பூமியை அளக்கைக்குப் புஷ்ப 
ஹாஸஸுகுமாரமான திருவடிகளை நிமிர்த்தபோது இப்படியான 
தென்கிறது . 


- 


- 


- 


( எக 


இரண்டாந்திருவந்தாதி எ உ - பா - போதறிந்து . 


எக் 


போதறிந்து வானரங்கள் பூஞ்சுனை புக்கு , ஆங்கலர்ந்த 
போதரிந்து கொண்டேத்தும் போது உள்ளம் - போது 
மணிவேங் கடவன் மலரடிக்கே செல்ல 
அணி வேங்கடவன் பே ராய்ந்து . 

( எஉ ) 
ப - உ . - வானரங்கள் - குரங்குகள் , போது - (ப்ராஹ்மமான ) 
சாலத்தை , அறிந்து - தெரிந்து கொண்டு , பூ - பூக்களையுடைய , சுனை 
சுனைகளிலே , புக்கு - ப்ரவேசித்து , ஆங்கு அவ்விடத்தில் , அலர்ந்த 
விகஸித்த , போது - பூக்களை , அரிந்து கொண்டு - பறித்துக்கொண்டு , 
ஏத்தும் - ஸ்துதியாநிற்கும் ; உள்ளம் - மநஸ்ஸே ! போது - ( நீயும் 
துதிக்க போகு ; வேங்கடவன் - திருவேங்கடமுடையானுடைய , 
பேர் - திருநாமத்தை , ஆய்ந்து - ஆராய்ந்து , மணி - நீலரத்தம் போ 
ன்றவடியையுடைய , வேங்கடவன் - திருவேங்கடமுடையானுடைய , 
மலரடிக்கே - புஷ்பம் போன்ற திருவடிகளுக்கே , செல்ல - கிட்டும் 
படி , போது - பூக்களை , அணி - சாத்து . 

( எஉ ) 
வ்யா - அவ.- எழுபத்திரண்டாம்பாட்டு - ( போதறிந்து ) தி 
ருமலையில் திர்யக்குக்கள் ஆண்பிக்கும்படி சொல்லுகிறது . 
(போதறித்து ) " வராஹோ 

2 - ஹதேஉதாய - ப்ராஹ்மே 
ஹர்த்தே உத்தாய " என்று ஸத்வோத்தரகாலமறிந்து . ( வாரனம் 
களித்யாதி) குரங்குகள் பூஞ்சுனையிலே புக்கு அதில் செவ்விப்பூவை 
யரிந்துகொண்டேத்தாநின்றது . ( போதுள்ளம் ) ஹ்ருதயமே ! போரு . 
( அணிவேங்கடவன் பேராய்ந்து வேங்கடவன் மலரடிக்கே செல்லப் 
போதுமணி ) ஸம்ஸாரத்துக் காபரணமான திருவேங்கடமுடையா 
னுடைய திருநாமத்தைச்சொல்லி அவன் திருவடிகளிலே புஷ்பத் 
தையுமணி . மணி வேங்கடவனென்று சொல்லி அணியென்று க்ரி 
யையாகவுமாம் . 

( எஉ ) 
அரு.- எழுபத்திரண்டாம்பாட்டு.--போது- புஷ்பம் . போது - இவ் 
வழியே போரு . அணிவேங்கடவனென்னுதல் ; மணிவேங்கடவன் - ம 
ணிமயமான வேங்கடவனென்னுதல் . அப்போது போதுமணியென் 
னாமல் போது - போதை , புஷ்யத்தை அணியென்று மேலில் அணி 
யைக்கூட்டுவது . 

( எ 2 ) 


எ உ 


இரண்டாந்திருவந்தாதி எங - பா.- ஆய்ந்து - எச - பா . - யானே . 


- 


ஆய்ந்துரைப்ப னாயிரம்பேர் ஆதிநடு வந்திவாய் 
வாய்ந்த மலர் தூ 
தூவி வைகலும் - ஏய்ந்த 
பிறை கோட்டுச் செங்கண் கரிவிடுத்த பெம்மான் 
இறைக்காட் படத்துணிந்த யான் . 

( எங ) 
ப - உ .-- பிறை பாலசந்த்ரனோடு , ஏய்ந்த ஸமாநமான , 
கோடு - கொம்புகளையும் , செம் - அழகிய , கண் நேத்ரங்களையு 
முடைய , கரி - ( குவலயாபீடமென்கிற ) யானையை , விடுத்த - நிர 
ஸித்த , பெம்மான் - ஸர்வேஸ்வரனான , இறைக்கு - ஸ்வாமிக்கு , ஆள் 
பட - அடிமை செய்கையிலே , துணிந்த - நிச்சயித்த , யான் - நான் , 
ஆதி - முதலும் , நடு - மத்யமும் , அந்திவாய் - அந்திமமுமான , வை 
கலும் - காலங்களெல்லாம் , வாய்ந்த - கிடைத்த , மலர் - பூக்களை , 
தூவி - ஸமர்ப்பித்து , ஆயிரம்பேர் ஆயிரம் திருநாமங்களையும் , 
ஆய்ந்து - ஆராய்ந்து , உரைப்பன் - சொல்லாநிற்பன் . ( எகூ ) 

வ்யா.- எழுபத்து மூன்றாம்பாட்டு.- ( ஆய்ந்தித்யாதி ) எல்லாத் 
திருநாமங்களையும் ஆராய்ந்துரைப்பன் . எல்லாவவஸ்தைகளிலும் 
( வாய்ந்தமலர் தூவி ) கைக்கெட்டின புஷ்பத்தைக்கொண்டுவேண்டின 
படியே பொகட்டு , ( வைகலும் ) காலமெல்லாம் . ( ஏய்ந்தபிறையித்யா 
தி ) பிறைபோலே யேந்தின கொம்பை யுடைத்தாய் தர்சநீயமான 
கண்ணையுடைத்தான குவலயாபீடத்தை முடித்த வென்னுடைய 
ஸ்வாமிக்கு . ( ஆள்படத்துணிந்த யான் ஆய்ந்துரைப்பன் ) அவன் 
ப்ரதிபந்தகம் போக்க நானடிமை செய்தேனென்கிறார் . ( எங ) 
யானே தவம் செய்தே னேழ்பிறப்பு மெப்பொழுதும் 
யானே தவமுடையே னெம்பெருமான் - யானே 
ருந்தமிழ் நன்மாலை யிணையடிக்கே சொன்னேன் 
பருந் தமிழனல்லேன் * பெரிது . 

( எச ) 
ப - உ .-- எம்பெருமான் - எமக்கு ஸ்வாமியே ! ஏழ்பிறப்பும் - 
ஏழுஜந்மங்களிலும் , எப்பொழுதும் - எல்லா வவஸ்தைகளிலும் , தவம் 
செய்தேன் - தபஸ்ஸைப்பண்ணினவன் , யானே - நானே ; தவமுடை 
யேன் - தபஸ்ஸின் பலத்தையடைந்தவனும் , யானே நானே ; இரும் 
( லக்ஷணங்களினால் ) பூர்ணமாய் , தமிழ்- த்ராவிடரூபமாய் , நல் - வில 
க்ஷண மான ,மாலை - ( சப்த ) ஸந்தர்ப்பங்களை , இணை - சேர்ந்திருக்கிற , 

( பா ) * பெருகு . 


ரண்டாந்திருவந்தாதி எரு - பா.- பெருகு . 


எங 


அடிக்கே - திருவடிகளுக்கே , சொன்னேன் - சொல்லப்பெற்றேன் , 
யானே - நானே ; பெருந்தமிழன் - பெரியத்ராவிடபண்டிதன் ; பெ 
ருகு - மிகவும் , நல்லேன் - ஸ்ரேஷ்டனானேன் . 

( எச ) 
வ்யா.- எழுபத்துநாலாம்பாட்டு . - (யானே தவஞ்செய்தேன் ) 
நானே தபஸ்ஸு பண்ணினவனாகிறேன் . ( யானே தவமுடையே னெ 
ம்பெருமான் ) தபஸ்ஸினுடைய பலமுடையேனும் நானே . தபஸ் 
ஸும் தபஸ்ஸினுடைய பலமும் உடையவன் நானே யென்கிறதெத் 
தாலே யென்னில் ; ( யானேயித்யாதி ) விலக்ஷண மான தமிழாகிறமா 
லையைச் சேர்ந்த திருவடிகளிலே சொன்னேன் ; ஆகையால் ( பெருந் 
தமிழன் ) பெரிய தமிழன் . ( பெரிதுநல்லேன் ) மிகவும் நல்லேன் . ( எச ) 
பெருகு மதவேழம் மாப்பிடிக்கு முன்னின்று 
இரு கணிள மூங்கில் வாங்கி - அருகிருந்த 
தேன்கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் 
வான்கலந்த வண்ணன் வரை . 

( எரு ) 
ப - உ . - பெருகு - வழிகிற ,மதம் - மதஜலத்தையுடைய , வேழம் - 
யானையானது , மா - பலாக்யமான , பிடிக்கு - பெண்யானைக்கு , முன் 
நின்று- முன்னேநின்று , இரு - இரண்டு, கண் - கணுக்களையுடைய , இ 
ளம் - இளையதான , மூங்கில் - மூங்கில் குருத்தை , வாங்கி-(மெள்ள ) 
எடுத்து , அருகு - ஸமீபத்தில் , இருந்த - இருந்த , தேன் - தேனி 
லே , கலந்து - தோய்த்து , நீட்டும் - ஸமர்ப்பிக்கும் , திரு - சிறந்த , 
வேங்கடங்கண்டீர் - திருமலை கிடீர் , வான் - மேகத்தோடு , கலந்த - 
ஸமாருமான , வண்ணன் - வடிவையுடையவன் ( வஸிக்கும் ) , வரை 
மலை . 

( எரு ) 
வ்யா . - அவ.- எழுபத்தைந்தாம்பாட்டு . - (பெருகு ) பெரிய 
தமிழன் , மிகவும் நல்லேனென்று சொன்னீர் ; ஒரு கவி சொல்லிக் கா 
ணுமென்ன ; சொல்லுகிறார் . 

(பெருகுமதவேழம் ) மதித்துச் சமைந்ததாகில் சிறிதறிவுண் 
டாம் ; மதம்பெருகாநின்று அறிவுகெட்ட ஸமயத்திலே . ( மாப்பி 
டிக்கு ) இப்படி அறிவுகெட்டத்தை தயா நயுக்தரைப்போலே தன்புரு 
வம் நெறித்தவிடத்திலே கார்யங்கொள்ள வற்றாகை . ( முன்னின்றுறு ) 
அந்தேவாஸிகளைப்போலே பிடியினுடைய ஸ்வபாவத்தையறிந்து 
கண் வட்டத்திலே நின்று . (இருகணிள மூங்கில் வாங்கி ) இரண்டுகணு 


க 0 


இரண்டாந்திருவந்தாதி எசு- பா.- வரை. 
வளையச்செய்தே பருவத்துக்குள்ள முற்றனவற்றிருக்கை . ( வாங்கி ) 
மூங்கிலி 

வினுடைய மேன்மையுங் களிற்றினுடைய ஸாவதாநத்தை 
யுஞ் சொல்லுகிறது . ( அருகிருந்ததேன் ) திருமஞ்சனத்துக்கு ஸம் 
பாரித்திருக்குமாப்போலே குறைவற்றிருக்கிறபடி . (தேன் கலந்து ) 
த்ரவத்ரவ்யங்களிரண்டுங் கலந்தாற்போலேயிருக்கை . ( நீட்டும் ) இது 
க்குக் கொடுக்கையே புருஷார்த்தமாயிருக்கிறபடியும் , அதநாதரிக் 
கிறட்டியும் . (திருவேங்கடமித்யாதி ) " வான் கலந்த என்கிறது . உப 
மாகோபமேயங்கள் ஸுஸத்ருசமாயிருக்கிறபடி . 

( எரு ) 
அரு.- எழுபத்தைந்தாம்பாட்டு --சமைந்ததாகில் - மதமமைந் 
துவற்றினாலென்றபடி . த்யாநயுக்தரைப்போலே - த்யாநயுக்தர் ஸர்வே 
ஸ்வரனை வசீகரிக்குமாப்போலே , திருமஞ்சனத்துக்கு - பெருமான் 
திருமஞ்சனத்துக்கு . 

( எடு) 
வரைச் சந்தனக் குழம்பும் வான்கலனும் , பட்டும் 
விரைப் பொலிந்த வெண் மல்லிகையும்- நிரைத்துக்கொ 
ஆதிக்கண் நின்ற வறிவ னடியிணையே 

[ ண்டு 
ஓதிப் பணிவ துறும் . 

( எசு ) 
ப - உ . - வரை - மலையிலுண்டான , சந்தனக்குழம்பும் - பரிமள 
முடைய சந்தநத்தையும் , வான் - விலையுயர்ந்த , கலனும் , - ஆபரண 
த்தையும் , பட்டும் நல்லதிருப்பரியட்டத்தையும் , விரை -வாஸநையா 
ல் , பொலிந்த - மிகுந்திருக்கிற , வெண் - வெளுத்த நிறத்தையுடைய, 
மல்லிகையும் - மல்லிகைப்பூவையும் , நிரைத்துக்கொண்டு - அழகா 
ய் ஸம்பாதித்துக்கொண்டு , ஆதிக்கண் - ( ஸ்ருஷ்டிக்கு ) முன்காலத் 
தில் , நின்ற - இருந்த , அறிவன் ஸர்வஜ்ஞனான ஸர்வேஸ்வரனு 
டைய , இணை - சேர்ந்திருக்கிற - அடியே - திருவடிகளை யே , ஓதி - 
ஸ்தோத்ரம்பண்ணி , பணிவது - வணங்குவது - உறும் - சேரும் . ( ) 

வ்.பா .-- அவ.- எழுபத்தாறாம்பாட்டு.- இப்படிஸந்நிஹிதனான 
வனை ஆய்ரயிக் 
ஆஸ்ரயிக்கை உ 

றுமென்கிறது . 
(வரைச்சந்தனக்குழம்பும் ) சந்தநகிரியிலே யுண்டான சந்த 
கக்குழம்பும் , (வான்கலனும் ) * தேசமான வணிகலனும் . ( பட்டும் வி 
ரைப்பொலிந்த வெண்மல்லிகையும் ) பரிமளமமிக்கு தர்சரீயமான 
மல்லிசையும் . ( நிரையித்யா தி ) இதெல்லாத்துக்குங் காரணமாய் நின் 
று இத்தனையுஞ்செய்தானாகில் இதற்குமேல் செய்வதென்னென்னும் 


இரண்டாந் திருவந்தாதி எஎ -பா.-- உறும் , எ அ - பா . - தவம் . 


ப.உ. - நல 


ஜ்ஞாநத்தையுடைய ஸர்வேஸ்வரனுடைய திருவடிகளையே யேத்திப் 
பணிவதுறும் . 

( எசு ) 
அரு.- எழுபத்தாறாம்பாட்டு , -- சந்தநகிரி மலயபர்வதம் . (எசு ) 
உறுங்கண்டாய் நன்னெஞ்சே யுத்தமன் நற்பாதம் 
உறுங்கண்டா யொண்கமலந் தன்னால் - உறுங்கண்டாய் 
ஏத்திப்பணிந்தவன் பேரீரைஞ்ஞறெப்பொழுதும் 
* சாத்தியுரைத்தல் தவம் 

( எஎ ) 
அநுகூலமான , நெஞ்சே - மாஸ்ஸே ! உத்தமன் - 
புருஷோத்தமனுடைய , நல் - நன்மையையுடைய , பாதம் - திருவடி 
கள் , உறுங்கண்டாய் - ( ஆய்ரயிக்கச் ) சேருங்கிடாய் . ஒண்- அழகிய , 
கமலந்தன்னால் , தாமரைப்பூவாலே,உறுங்கண்டாய் - ( ஆஸ்ரயித்தல் ) 
தகுங்கிடாய் , சாத்தி- ( அந்தக்கமலத்தை ) ஸமர்ப்பித்து , ஏத்தி - துதி 
த்து - பணிந்து - வணங்கி , அவன் - அவனுடைய , ஈரைஞ்ஞூறு-ஆ 
யிரமான , பேர் - திருநாமங்களை , எப்பொழுதும் - ஸர்வகாலத்திலு 
ம் - உனாத்தல் - சொல்லுகையாகிற , தவம் - தபஸ்ஸு , உறுங்க 
ண்டாய் ப்ராப்தங்கிடாய் . 

( எஎ ) 
வ்யா.- எழுபத்தேழாம்பாட்டு.- (உறுமித்யாதி ) க்ஷத்ரபதார் 
த்தங்களினுடைய காலைப்பற்றிக்கொண்டு திரிந்த உனக்குஸுஹ்ரு 
த்தானவனுடைய திருவடிகளைப் பற்றுகை உறும் . (உறுமித்யாதி ) 
அப்ராக்ருத புஷ்பந்தேடிப்போகவேண்டா . (உறுமித்யாதி ) ஆஸ்ர 
யணீய வஸ்த்து தன்னிலும் ஆய்ரயணந்தானே உறும் . ( எஎ ) 

அரு - எழுபத்தேழாம்பாட்டு .-- பற்றுகை உறம் - திருவடிக 
ளைப் பற்று கைப்ராப்தம் . உறுங்கண்டாய் - ப்ராக்ருதபுஷ்பத்தைக் 
கொண்டா ஸ்ரயிக்கையும் ப்ராப்தம் . ஒண் கமலத்தைச்சாத்தி அவ 
ன்பேரீரைஞ்ஞறையு மெப்பொழுது மேக்தி உரைக்கலாகிற தவம் 
ப்ராப்தம் இவை இத்தனைக்கு மென்றபடி .. 

( எஎ ) 
தவம் செய்து நான்முகனே பெற்றான் , தரணி 
நிவர்ந்தளப்ப நீட்டியபொற்பாதம் - சிவந்த தன் 
கையனைத்து மாரக் கழுவினான் , கங்கை நீர் 
பெய்தனைத்துப் பேர் மொழிந்து பின் . 

( எஅ ) 
* சாற்றி - என்று உரையின்பாடம் . 


எசு 


இரண்டாந்திருவந்தாதி எகூ - பா.- பின்னின்று . 


- 


ப - உ .-- தவம் - ( நாமோச்சாரண மாகிற ) தபஸ்ஸை , செய்து 
அநுஷ்டித்து , ( அதின் பலத்தை), நான் முகனே - ப்ரஹ்மாவே , பெற் 
றான் - அடைந்தான் ; தரணி - பூமியை , நிவர்ந்து - உயர்ந்து , அளப் 

அளக்கைக்காக , நீட்டிய - தீர்க்கமாகச்செய்த , பொன் - ஸ்ப்ரு 
ஹணீயமான , பாதம் - திருவடிகளை , அனைத்து - ஸமஸ்த மான , 
பேர் - ( அந்த கரிய பதி யினுடைய ) திருநாமங்களை , மொழிந்து - 
சொல்லி , பின் - பின்பு , சிவந்த - சிவந்த நிறத்தையுடைய , தன் - 
தன்னுடைய , கை - கரங்கள் , அனைத்தும் - முழுதிலும் , ஆர -பூர் 
ணமாகும்படி ( ஸபலமாகும்படி ), கங்கைநீர் - கங்காஜலத்தை - பெ 
யது - விட்டு , கழுவினான் - விளக்கினான் . 

( எ அ ) 
வ்யா .-- அவ.- எழுபத்தெட்டாம்பாட்டு . - ( தவஞ்செய்து ) ஆய் 
ரயணீய வஸ்து கைபுகுந்தபின்பு ஆய்ரயித்த ப்ரஹ்மாவை ஒப்பா 
ருண்டோவென்கிறது . 

( தவமித்யாதி ) தபஸ்ஸ பண்ணினானும் பலம் பெற்றானும் ப்ர 
ஹ்மாவே . ( தரணியித்யாதி ) அந்யார்த்தமாக ப்ரவர்த்திக்கச்செய்தே 
பலம் பெற்றானென்கிறது . (சிவந்தவித்யாதி ) அநேகங்கைப்படைத் 
தத்தாலுள்ள லாபம் பெற்றான் . ( கங்கை நீர்பெய்தித்யாதி ) மரஹீ 
தாயக வா நீயழ 

க்ரூஹீத்வாதர்மபாநீயம் என்று திருவடி 
விளக்க வபேக்ஷிதமானவாறே தர்மஜலமானத்தைக் கையிலே கொ 
ண்டு அனைத்துத் திருநாமங்களைச்சொல்லிப் பின்னைத் திருவடிவிள 
க்கினான் . 

( எஅ ) 
அரு . - எழுபத்தெட்டாம்பாட்டு - நிவர்ந்து - நிமிர்ந்து . அந் 
யார்த்தம் - இந்திரன் நிமித்தம் . பெய்து - ஜலத்தையுண்டாக்கி க்கை 
யிலே கொண்டு . 

( எ அ ) 
பின்னின்று தாயிரப்பக் கேளான் , பெரும்பணைத்தோ 
முன்னின்றுதானிரப்பாள் மொய்ம்மலராள்- சொல் நின்ற 
தோள் நலந்தான் நேரில்லாத்தோன்றல் , அவனளந்த 
நீணிலந்தானத்தனைக்கும் நேர் . 

( எக ) 
ப - உ .-- தாய் - தாயாரான (கௌஸலை ), பின் நின்று - அநுஸரி 
த்து , இரப்ப - யாசிக்க, கேளான் - ( அதை ) அங்கீகரியா தவனுமாய், 
பெரும் - நீண்டும் , பணை - பருத்து மிருக்கிற , தோள் - புஜங்களையு 
டைய , மொய் - அழகிய , மலராள் 

அழகிய , மலராள் - கமலத்தில் வஸிக்கிற பிராட்டி , 


இரண்டாந்திருவந்தாதி அ 0 - பா.- நேர்ந்தேன் . 


எஎ 


தான் - ஸ்வயம் , முன்நின்று - முற்பட்டு நின்று , இரப்பாள் - இர 
க்க , ( அதையுங் கேளாதவனுமாய் ) , சொல் - ஸ்ரீராமாயணத்தில் , நின் 
ற - ப்பதிபாதயனாயிருக்கிற, நேரில்லா - ஒப்பில்லாத , தோன்றல் 
சக்ரவர்த்தித் திருமகனுடைய . தோள் - புஜங்களினுடைய , நலம் - 
பலம் , அத்தனைக்கும் , அவ்வளவுக்கும் , அவன் - ( வாமநனான ) அ 
வன் , அளந்த - ஆக்ரமித்த , நீள் - விசாலமான , நிலம் - பூமியானது ,, 
நேர் - ஒப்பாயிருக்கிறது . 

( எசு ) 
வ்யா . - அவ.- எழுபத்தொன்பதாம்பாட்டு.- (பின்னின்று ) 
திருவுலகளந்தருளின நீர்மை ராமாவதாரத்தில் குணங்களுக்கு நே 


ரென்கிறது . 


(பின்னித்யாதி ) கௌஸல்யை , " நான் ஏகபுரை, உம்மைப் 
பிரிந்து நான் ஜீவியேன் ; நீர்காட்டுக்குப்போக வேண்டா என்று 
சொன்னால் கேளான் . (பெரும்பணைத்தோளித்யாதி ) சு. தவே 
மஷசி - அக்ரதஸ்த்தேகமிஷ்யாமி " என்று ப்ரார்த்திப்பாள் பெரி 
யபிராட்டியார் . ( சொல் நின்ற ) ஸ்ரீராமாயணத்திலே சொல்லப்ப 
டாநின்ற தோள்வலியையுடையனான பிள்ளை யுடைய குணங்களுக் 
கு . ( அவனளந்த நீணிலந்தானத்தனைக்கும் நேர் ) அன்றளந்த தத்த 
னையும் அக்குணத்துக்குநேர் . 

( எசு ) 
அரு.- எழுபத்தொன்பதாம்பாட்டு .. - நேரில்லாத்தோன்றல் - 
ஒப்பில்லாத அவதாரமான சக்ரவர்த்தித் திருமகனுடைய தோள் 
நலங்களுக்கு 

( எசு ) 
நேர்ந்தே னடிமை நினைந்தே னதொண்கமலம் 
ஆர்ந்தே னுன் சேவடிமே லன்பாய் - ஆர்ந்த 
அடி 

க்கோலம் கண்டவர்க் கென்கோலோ , முன்னைப் 
படிக்கோலம் கண்ட பகல் 

( அய ) 
ப . உ.- அடிமை - கைங்கர்யத்தை , நேர்ந்தேன் - கிட்டினேன். 

அழகிய , கமலம் - தாமரை புஷ்பம் போன்ற - அது - அந்தத் 
திருவடிகளை, நினைந்தேன் - அநுஸந்தித்தேன் . உன் - தேவரீருடை 
ய , சே - சிவந்த , அடிமேல் திருவடிகளின் மேலே , அன்பாய் 
ப்ரீதியுடையவனாய் , ஆர்ந்தேன் - பரிபூர்ணனானேன் . ஆர்ந்த - பூர் 
ணமான , அடி - திருப்பாதங்களினுடைய , கோலம் - அழகை , கண் 


ஒண் 


எஅ இரண்டாந்திருவந்தாதி அக - பா.- பகல் . 
டவர்க்கு - அநுபவித்தவர்களுக்கு , முன்னை - முன்பு , படி - திருமே 
னியினுடைய , கோலம் - அழகை , கண்ட ஸாக்ஷாத்கரித்த , பகல் 
காலம் , என் கொலோ - எப்படியாவதோ ? 

( 40 ) 
வ்யா.- எண்பதாம்பாட்டு . - ( நேர்ந்தேனடிமை ) ஸ்வரூடாதுரூ 
பமான கைங்கர்யத்தைக் கிட்டினேன் . ( நினைந்தே னதொண்கமலம் ) 
ஸ்ப்ருஹணீயமான திருவடிகளை நினைந்தேன் . ( ஆர்ந்தேனித்யாதி ) 
உன்னுடைய சிவந்த திருவடிகளிலே ஸ்நேஹத்தை யுடையேனாய்ப் 
பரிபூர்ணனானேன் . ( ஆர்ந்த வித்யாதி ) திருவுலகளந்த திருவடிகளைக் 
கண்டவெங்களுக்கு முன்ஸ்வாபாவிகமான வொப்பனைகளைக் கண் 
டகாலமென்னாவது ; நாங்கள் கண்டபடிக் கொக்குமோவது . ( 40 ) 
பகல்கண்டேன் நாரணனைக்கண்டேன் , கனவில் 
மிகக்கண்டேன் மீண்டவனைமெய்யே - மிகக்கண்டேன் 
ஊன்திகழுநேமி யொளிதிகழும் சேவடியான் 
வான் திகழும் சோதி வடிவு . 

( அக ) 
ப - உ.- பகல் - பகற்காலத்தை, கண்டேன் - ஸாக்ஷாத் கரித் 
தேன் . நாரணனை - ஸர்வவ்யாபகனான ஸர்வேஸ்வரனை , கண்டேன் 
ஸாக்ஷாத்கரித்தேன் . கனவில் - ஸ்வப்நத்தைக்காட்டிலும் , மிக- விசத 
மாக , அவனை - அந்தஸர்வேஸ்வரனை , மீண்டு - (விஷயங்களில் நின் 
றும் ) திரும்பி , மெய்யே - ப்ரத்யக்ஷதுல்யமாம்படி , கண்டேன் - ஸா 
க்ஷாத் கரித்தேன் . ஊன் - திவ்யமங்களவிக்ரஹத்தில் , திகழும் - விள 
ங்காநின்ற , நேமி - திழுவாழியையும் , ஒளி - தேஜஸ்ஸ , திகழும் - 
விளங்கா நின்ற , சே - சிவந்த , அடியான் - திருவடிகளையுமுடையவ 
னுடைய , வான் - பரமபதத்தில் , திகழும் - விளங்காநின்ற , சோதி - 
தேஜஸ்ஸையுடைய , வடிவு 

திருமேனியை , மிக - விசேஷமாக , 
கண்டேன் - அநுபவித்தேன் . 

( அக ) 
வ்யா.- அவ.-- எண்பத்தோராம்பாட்டு.- ( பகல் ) நீர்கண்ட 
படி சொல்லிக்காணீரென்னச் சொல்லுகிறார் . 

( பகற்கண்டேன் ) காளராத்ரியாய்ச் செல்லாதே விடியக்கண் 
டேன் . வடுகர் வார்த்தை போலே தெரிகிறதில்லை , எங்களுக்குத்தெ 
ரியும்படி சொல்லீரென்ன ; (நாரணனைக்கண்டேன் ) அஸ்தமியாதவா 
தித்யனைக்கண்டேன் . ( கனவிலித்யாதி ) ப்ரத்யபிஜ்ஞார்ஹமாகக் கண் 
டேன் . (மிகக்கண்டேன் ) வடிவிலே திகழாநின்ற திருவாழியையும் , 


இரண்டாந்திருவந்தாதி சு உ - பா.- வடிக்கோலம் . 


எக 


ை 


3 


- 


ஒளிதிகழாநின்ற திருவடிகளையு முடையவனுடைய பரமபதத்திலே 
திகழா நின்ற ஜ்யோதிஸ்ஸையுடைத்தான திருமேனியைக்கண்டே 
ன் ; மேகம் போலே திகழாநின்ற ஜ்யோதிஸ்ஸையுடைய வடிவென் 
னவுமாம் . 

( அக ) 
வடிக்கோல வாள் நெடுங்கண் மாமலராள் , செவ்விப் 
படிக்கோலம் கண்டகலாள் பன்னாள் - அடிக்கோலி 
ஞாலத்தாள் பின்னும் நலம்புரிந்ததென்கொலோ 
கோலத்தா லில்லை குறை . 

( அ 2 ) 
ப -உ.- வடி - கோதில்லாமல் சுத்தமாக்கின, கோலம் - அழ 
கையும் , வாள் - ஒளியுடைய , நெடும் - ( போக்யதையினால் ) அபரிச் 
சிந்தமான , கண் - திருக்கண்களையு முடையவளாய் , மா - ஸ்லாக்ய 

மலராள் - கமலத்தை வாஸஸ்தாநமாகவுடையவளுமான பிரா 
ட்டி , செவ்வி - அழகிய , படிக்கோலம் வடிவழகை , கண்டு - அநு 
பவித்து , பன்னாள் - யாவக்காலமும் , அகலாள் - நீங்கமாட்டாள் . 
ஞாலத்தாள் - ஸ்ரீபூமிப்பிராட்டி , பின்னும் , பெரிய பிராட்டியாரவஸ் 
தையைக்கண்ட வசந்தரமும் , அடிக்கோலி - அகலப்பாரித்து , நலம் 
புரிந்தது - ஆசைப்பட்டது , என்கொலோ ஏதாயிருக்கிறதோ ? 
( அதுக்கடி ), கோலத்தால் - அழகினால் , குறை - குறைவு , இல்லை - அ 
ற்றிருக்கையிறே . 

( அஉ ) 
வ்யா.- அவ.- எண்பத்திரண்டாம்பாட்டு.- ( வடிக்கோல ) 
கீழ் நாராயணனைக்கண்டேனென்றார் . இப்போது லக்ஷ்மீ ஸநாதமா 
கக் கண்டேனென்கிறார் . 

படிக்கோலத்துக்கு ரூஜீஷமாய்க் கழித்தா ராரோவென்னில் ; 
( வடிக்கோலமித்யாதி ) ஓராளுமொரு நோக்கும் நேரான கண்ணை 
யுடையளாய் ஸௌகுமார்யத்தை யுடையளான பெரியபிராட்டியார் . 
( செவ்வியித்யாதி ) செவ்வியையுடைத்தாய் ஸ்வாபாவிகமான கோல 
த்தைக்கண்டு காலமெல்லாமகலாள் , ஒருதேவையாலே யகலாதிருக் 
கிறாளோ வென்னில் , அன்று ; வைத்தகண் வாங்கமாட்டாமையும் , 
கால் வாங்கமாட்டாமையும் . ( அடிக்கோலியித்யாதி ) அகலப்பாரித்து 
ஸ்ரீபூமிப்பிராட்டியார் , பெரியபிராட்டியார் தண்ணீர் தண்ணீரென் 
கிற விஷயமென்று அறிந்தபின்பும் ஸ்நேஹிக்கைக்கடி யென்னென் 
கிறது . அவள் கண்ணுக்கு விஷயம் அவனொருத்தனும் ; இவளுக்கு 


அ O 


இரண்டாந்திருவந்தாதி அக - பா.- குறையாக . 


விசிஷ்டம் . இவளோடே கூடினவவன் விஷயபூயஸ்தையாலே " 

அடி 
க்கோலி என்கிறது . தன்னில் மிடுக்கனானவன் அழுந்தப்புக்கால் 
கரையிலே நிற்கிறவன் புகாதே போகவன்றோவடுப்பது ; எல்லாரிலு 
மளவுடைய பெரிய பிராட்டியார் குமிழ் நீருண்ணும் விஷயமானால் 
இவளகலப் போகாதே அகப்படுகைக்கு ஹேது வென்னென்னில்; 
ஹேது சொல்லுகிறது . ( கோலவித்யாதி ) நின்றார் நின்ற நிலைகளிலே 
அகப்படவேண்டும் அழகு குறைவற்றிருக்கையாலே. இதர விஷ 
யங்களிருவர்க்கும் அநுபவிக்கப்போராமையாலே சீறுபாறென்கி 
றது . கிண்ணகத்திலிழிவாரைப்போலே எல்லாருந் திரளவ நுபவிக்க 
வேண்டும் பரப்புண்டாகையாலே இவ்விஷயத்தை யநுபவிப்பார்க்குப் 
ப்ரியமேயுள்ளது . 

அரு.- எண்பத்திரண்டாம்பாட்டு .- " கண்டகலாள் என்கையா 
லேபிராட்டியை ரூஜீஷமென்கிறது . வடி - வடிச்சு சாணையிட்டு , கோ 

அழகியதாய் . சப்தார்த்தம் . ( அகலப்பாரித்தித்யாதி ) அடிக்கோலு 
கை - அகலுகைக்கு உத்யோகிக்கை. அடிக்கோல வேண்டுவானென் 
னென்ன ; அருளிச்செய்கிறார் . ( அவள் கண்ணுக்கித்யாதி ). ஆனால் நல 
ம்புரிவானென்னென்ன ; சங்காபூர்வகமாக அருச் செய்கிறார் ( தன்னி 
லித்யாதி ). போகாதோ- இவனிடத்தில் நின்றும் புறம்பேபோகாதே . 
இப்படி இருவருங்கூடி அநுபவித்தால் ஸாபத்யம் தோன்றாதோ 
வென்ன ; அருளிச்செய்கிறார் . ( இதரவிஷயங்களித்யாதி ). ( அஉ ) 
குறையாக வெம் சொற்கள் கூறினேன் கூறி 
மறை யாங்கென வுரைத்த மாலை - இறையேனும் 
ஈயுங்கொலென்றே இருந்தே னெனைப்பகலும் 
மாயன்கண் சென்ற வரம் 

( அங ) 
ப - உ .-- மறை - வேதங்களாலே , ஆங்கு என - அதுவதுவென்று , 
உரைத்த- சொல்லப்பட்ட , மாலை 

பெருமையையுடைய ஸர்வேஸ்வ 
ரனை , முறையாக - அபரிபூர்ணமாகும்படியாக , வெம் - கொடிய, சொ 
ற்கள் - உக்திகளாலே , கூறினேன் - சொன்னேன் . கூறி - சொல்லி , 
மாயன்கண் ஆச்சர்யபூதனானவனிடத்தில் நின்றும் , சென்று - வரக் 
கடவ , வரம் - ப்ரஸாதத்தை , இறையேனும் - கொஞ்சமாகிலும் , ஈ 
யுங்கொல் - தருவனே ; என்று - என்று நினைத்து , எனைப்பகலும் - ஸர் 
வகாலமும் , இருந்தேன் - இருந்தேன் . 

( அங ) 


ரண்டாந்திருவந்தாதி அச - பா . - வரம் . 


भक 


கா 


வ்யா .-- அவ.- எண்பத்து மூன்றாம்பாட்டு.- ( குறையாக ) முன் 
பு ஸர்வ விஸஜாதீய வஸ்துவைப் பேசுகையாலே என்னோடொப் 
பாருன்டோ பெரிய தமிழன் , பெரிது நல்லேனென்று சொன்னார் ; 
இப்போது அவ்வஸ்து கன்னை லக்ஷ்மீஸநாதமாக வநுஸந்திக்கை 
யாலே அங்குத்தைக்கு விஸத்ருசமாகச்சொன்னே னென்கிறார் . 

( குறையித்யாதி ) அபரிபூர்ண மாம்படியாகவும் திருவுள்ளம் 
நோம்படியாகவும் வார்த்தை சொன்னேன். " வாஜிவரதா வோ : 
வாக்விவ்ருதாச்சவேதா என்று சொல்லப்படுகிற ஸர்வாதிகனை , வே 
தம் “ (102Jு , உ உழ - ஈத்ருசம் - இதம் " என்று சொல்லப் போ 

தவனையென்று மாம் . (இறையேனு மித்யாதி ) விஸத்ருசமாகச்சொ 
ன்னவளவேயோ ? ஒன்று சொன்னேனாய் அதுக்குப் ப்ரத்யுபகாரமும் 
வேணுமென்றிருந்தேன் . 

( அங ) 
அரு.- என் பத்து மூன்றாம்பாட்டு.- ஆங்கெனவுரைத்த - 
லாரு மதுவது வென வேதத்தாலே யுரைக்கப்பட்ட வனென்னுதல் . 
ஆங்கென - அது வென்று போகிறதொழிய இதமித்தமென்று பரிச் 
சேதித்துச் சொல்லப்படாதவனென்னுதல் . மாயன் கட்சென்றவர 
மிறையேனு மீயுங்கொலென்றிருந்தேன் . காலமெல்லாமென்றபடி . () 
வரங் கருதித் தன்னை வணங்காத வன்மை 
உரங் கருதி * மூர்க்கத் தவனை - நரங்கலந்த 
சிங்கமாய்க் கீண்ட திருவ னடியிணையே 
அங்கண்மா ஞாலத் தமுது . 

( அச ) 
ப - உ .-- வரம் - (ப்ரஹ்மா திசள் கொடுத்த ) வரத்தை , கருதி - நி 
னைத்து , தன்னை - தன்னை , வணங்காத - வணங்காதவனாய் , வன்மை 
வரபலத்தையும் , உாம் - சரீரபலத்தையும் , கருதி - எண்ணி , மூர்க்க 
த்தவனை மூர்க்கனாயிருக்கிற ( ஹிரண்யகசிபுவை ), நரங்கலந்த - மநுஷ் 
ய ரூபத்தோடு சேர்ந்த , சிங்கமாய் - ஸிம்ஹ ரூபத்தை யுடையனாய்க் 
கொண்டு , கீண்ட - பிளந்த , திருவன் - அழகையுடைத்தான ஸர்வே 
ஸ்வரனுடைய , இணை - சேர்ந்திருக்கிற , அடியே , திருவடிகளே , அம் 
அழகிய , கண் - இடமுடைய , மா - விசாலமான , ஞாலத்து - பூமியி 
ல் , அமுது - அம்ருதம் . 

( அச ) 
வ்யா - எண்பத்து நாலாம்பாட்டு .- ( வரமித்யாதி ) தேவதைகள் 
பக்கலிலே வராபெற்றவனாய் தேவதைகளுக்கும் அடியா யிருந்துள் 

( பா ) * மூக்கத்தவனை . 


அஉ இரண்டாந் திருவந்தாதி அரு - பா .-- அமுது . அசு - பா.- நவின்று . 


ள வுன்னை வணங்காத துரபிமாநத்தையுடையவனான ஹிரண்யனை . 
( நரமித்யாதி ) இதுக்கு முன்புள்ள தாலொன்றாலும் படாப்பேனென் 
று வேண்டிக்கொள்ள , முன்பில்லாத நரங்கலந்த சிங்கமா யவனைக்கீ 
ண்ட ஸ்ரீமானுடைய சரண த்வயமே ஒருதேசத்திலே தேடிப் போக 
வேண்டாத அம்ருதம் , " திருவன் என்றது ." அழகியான்றானே அரி 
யுருவன்றானே " நாரஸி ஹவவனாது -நாரஸிம்ஹவபுர் ஸ்ரீ 
மான் " என்னும் வடிவு . 

(அச ) 
அமுதென்றும் தேனென்று மாழியா னென்றும் 
அமுதன்று கொண்டு கந்தானென்றும் - அமுதன்ன 
சொன் மாலை யேத்தித் தொழுதேன் , சொலப்பட்ட 
நன்மாலை யேத்தி நவின்று. 

( அரு ) 
ப.உ.- அமுதென்றும் - அம்ருதமென்றும் , தேனென்றும் 
மதுவென்றும் , ஆழியானென்றும் திருவாழியை யுடையவனென் 
றும் , அன்று - தேவர்கள் சரணம் புகுந்தகாலத்தில் , அமுது - அம் 
ருதத்தை , கொண்டு - வாங்கிக்கொண்டு கொடுத்து , உகந்தானென் 
றும் - ஸந்தோஷித்தவனென்றும் , சொலப்பட்ட (வேதங்களில் ) 
சொல்லப்படுகிற , நல் - விலக்ஷணமான , மாலை ஸர்வேல்வானை , 
ஏத்தி - ஸ்துதித்து , நவின்று - சொல்லி , அமுதன்ன - அம்ருதம் 
போன்ற , சொல்மாலை - சப்தஸந்தர்ப்பங்களாலே , ஏத்தி - ஸ்தோத் 
ரம்பண்ணி , தொழுதேன் - ஆஸ்ரயித்தேன் . 

வ்யா. -- எண்பத்தைந்தாம்பாட்டு . - ( அமுதென்று மிதபாதி ) 
அம்ருதத்தோடு பர்யாய சப்தம்போலே காணும் ஆழியானென்கை. 
( அமுதன்றித்யாதி ) தன்னை வேண்டாதே உப்புச்சாறு வேண்டுமவர் 
க்கு அது தேடிக்கொடுக்குமவன் . ( அ ம தன்னவித்யாதி ) அவனையும் 
தேவர்க ளம்ருதத்தையும் ஒழிய இவருடைய அம்ருதம் அவனைப் 
பேசுஞ்சொல்லும் , ( சொலப்பட்டவித்யாதி ) " யலிநகர தி. 8 மிரா 
மதிரேக்கணா 

யஸ்மிந்தக்ருத்ரிமகிராம் கதிரேக்கண்டா 
று ப்ரமாணங்களாலே சொல்லப்பட்ட . (நனமாலையேத்தி நவின்று ) 
அமுதான சொன்மாலை யேத்தித்தொழுதேன் . 

( அரு ) 
அரு.- எண்பத்தைந்தாம்பாட்டு . - அக்ருத்ரிமகீர் - வேதம் . ( ) 
நவின்றுரைத்த நாவலர்கள் நாண்மலர் கொண்டு, ஆங்கே 
பயின்றதனால் பெற்றபயனென்கொல் - பயின்றார் தம் 


என் 


ரண்டாந்திருவந்தாதி அஎ - பா.- இன்றா. அங 
மெய்த்தவத்தால் காண்பரிய மேகமணி வண்ணனை யான் 
எத்தவத்தால் காண்பன்கொ லின்று . 

( அசு ) 
ப - உ . - நவின்றுரைத்த - ( அவன் திருநாமங்களைப் ) பலகால் 
சொன்ன , நாவலாகள் - ( ப்ரயோஜ நாந்தாபரரான ) கவிகள் , நாள் 
செவ்விய , மலர் - பூக்களை , கொண்டு - ஸம்பாதித்து , ஆங்கே - அந்த 
ஸர்வேஸ்வரனிடத்தில் , பயின்றதனால் - ஆஸ்ரயித்ததனால் , பெற்ற 
அடைந்த , பயன் - ப்ரயோஜநம் , என் கொல் - ஏதோ ? பயின்றா 
ர்தம் . ( ஸாதநாந்தரபரராய் ) ஆம்ரயித்தவர்களுடைய , மெய் - 
சரீரத்தினால் ( செய்யப்பட்ட ), தவத்தால் - தபஸ்ஸினால் , காண்பரிய 
- காண தாலபனான , மேகம் - மேகம்போலும் , மணி - நீலரத்தம் 
போலும் இருக்கிற , வண்ணனை , வடிவையுடையவனை , யான் - நான் , 
இன்று - இப்பொழுது , எத்தவக்கால் - எந்த தபஸ்ஸினால் , காண் 
பன் கொல் - அநுபவிக்கப் பெற்றேன் . 

( அசு ) 
வ்யா.- அவ.- எண்பத்தாறாம்பாட்டு - ( நவின்று ) அவன் தா 
னே காட்டக்கண்ட வென்னோடொப்பார்களோ ? ஸாதநாநுஷ்டாகம் 
பண்ணிக் காண்கிறவர்களென்கிறார் . 

( நவின்றித்யாதி ) நாவலர்களானவர்கள் செவ்விப்பூவைக்கொ 
ண்டு ஸாதரமாக உரைப்பார்கள் . (பயின்றவித்யாதி ) பெற்றால் தான் 
ஸாகநாநுஷ்டாகம்பண்ணிப் பெற்றபேறென் ? ( பயின்றாரித்யாதி ) ஆ 
பாயித்தவர்களுடைய உடம்பு நோவப்பண்ணின தபஸ்ஸால் காண 
வரிய பரமஹரமான வடிவையுடையவனை இன்றென்ன தபஸ்ஸு 
பண்ணிக் கண்டேன் ? அவன் காட்டக்கண்டே னத்தனையிறே. " யா 
வர் நிகரகல்வானத்தே " வானைக்கோனைக் கவிசொல்லவல்லேற் 
கினிமா றுண்டே " . 

( அசு ) 
அரு.- எண்பத்தாறாம்பாட்டு . -- நாவலர்கள் நாவல்லவர்கள் ; 
வித்வான்களென்றபடி . நவிலுகையும் சொல்லுகைக்குப் பர்யாயமா 
கையாலே மீமிசையாகையாலே ஸாதரமாகவென்கிறது . பேறென் - 
ஸாதரா நுஷ்டாநம பண்ணிப் போகையும் ஒருபேறே என்று க்ஷேபம் . 
இன்றா வறிகின்றே னல்லேன் , இருநிலத்தைச் 
சென்றாங் களந்த திருவடியை - அன்று 
கருக்கோட்டி யுள் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் 
திருக்கோட்டி யெந்தை திறம் . 

( அஎ ) 


இரண்டாந்திருவந்தாதி அஅ - பா .-- திறம்பிற்று . 


ப -உ.- அன்று - ஸாதநாநுஷ்டாந யோக்யதையில்லாத அத் 
தசையில் , கருக்கோட்டியுள் , கர்ப்பஸ் தாகத்துக்குள்ளே, கிடந்து - இ 
ருந்து , திருக்கோட்டி - திருக்கோட்டியூரிலெழுந்தருளி யிருக்கிற , 
எந்தை - என் ஸ்வாமியினுடைய , திறம் - பரகாரத்தை , கண்டேன் , 
ஸாக்ஷாதகரித்தேன் . இரு - பாப்பையுடைய , நிலத்தை - பூமியை, 
ஆங்கு அங்கே , சென்று - கிட்டி , அளந்த - அளந்து கொண்ட , 
திருவடியை - ஸ்ரீபாதத்தை , இன்றா - இப்பொழுதாக , அறி கின் 
றேனல்லேன் - அறிகிறேனல்லேன் . 

( அஎ ) 
வ்யா.- அவ .--- எண்பக்தேழாம்பாட்டு.- (இன்றா) ஸாதநாது 
ஷ்டாநமும் யோக்யதையு மின்றி யிருக்கக்கண்டிலேனோ வென்கிறார் . 

(இன்றித்யாதி ) இன்றாகவறிகிறேனோ ? (இருநிலமித்யாதி ) அவ 
னளக்கிற விடத்திலே பூமிசென்றதோ ? பூமிகிடந்தவிடமெல்லாம் 
தானே சென்றளந்தானித்தனையன்றோ? ( அன்றித்யாதி ) என் ஸ்வாமி 
யிடையாட்டம் கர்ப்பஸ்தாநத்திலே கிடக்கச்செய்தே கண்டேன் . () 
திறம்பிற் றினியறிந்தேன் தென்னரங்கத் தெந்தை 
திறம்பா வழி சென்றார்க் கல்லால் - திறம்பாச் 
செடி நரகை நீக்கித்தான் செல்வதன் முன் , வானோர் 
கடிநகர வாசற் கதவு . 

( அஅ ) 
ப - உ . - தென் ஸ்ப்ருஹணீயமான, அரங்கத்து - கோயிலி 
லே ( பள்ளிகொண்ட ), எந்தை - என் ஸ்வாமியினுடைய , திறம்பா 
சலியாத , வழி - மார்க்கத்தைப்பற்றி , சென்றார்க்கல்லால் - நடக்கு 
மவர்களுக்கொழிய , திறம்பா - சலியாத ( அநுபவித்து முடிக்கப்போ 
காக ), செடி - காடேறியிருக்கிற ( அபாரமான ) , நரகை - நரகத்கை , 
நீக்கி - ( ஸாதநாநுஷ்டாநத்தாலே போக்கி , தாம் - தாங்கள் , செல் 
வதன் முன் - ( ஸர்வேஸ்வரனைக் ) கிட்டுவதற்கு முன்னே , வானோர் - 
நித்யஸரிகள் வஸிக்கிறது மாய் , கடி - மதிளையுடையதுமான , நக 
ரம் - ஸ்ரீவைகுண்ட நகரத்தினுடைய , வாசற்கதவு - வாசலிலிட்டி 
ருக்கிற கபாடம் , திறம்பிற்று - தப்பிற்று . இனி - இப்பொழுது , அ 
றிந்தேன் - தெரிந்து கொண்டேன் . 

( அ அ ) 
வ்யா .-- அவ.- எண்பத்தெட்டாம்பாட்டு - (திறம்பிற்று ) அவன் 
தானே விஷயீகரித்தார்க்கு அவனைக்கிடைக்கு மித்தனையல்லது 
வேறு சிலர்க்குக் கிடையாதென்கிறது . 


இரண்டாந்திருவந்தாதி அக - பா.- கதவி . 


(தென்னரங்கமிக்யாதி ) " அரேேகழ - மாமேகம் என்றருளிச் 
செய்தபடியே அவனையே உபாயமாகப் பற்றினவர்களுக்கு காசேகம் 
மாமேகம் " என்றதிலும் ஸௌலப்யகாஷ்டையைச் சொல்லுகிறது . 
(திறம்பாவித்யாதி ) தானே தூறுமண்டப் பண்ணின ஸம்ஸாரத்தை 
நீக்கிச் செல்லுமவர்களுக்கு நித்யஸூரிகளுடைய அணையுடைத் 
தாயிருந்துள்ள கலங்காப் பெருநகரத்தில் கதவுதிறம்பிற்றென்னுமிட 
மறிந்தேன் . தானே ஸம்ஸாரத்தை நீக்க இவனுக்குக் காலம் போரா 
து ; பாபம்பண்ணின காலம் அநாதியாகையாலே திறம்பிற்றினியறிக் 
தே னென்றந்வயம் . 

( அஅ ) 
அரு.- எண்பத்தெட்டாம்பாட்டு - தாஞ்செல்வதன் முன் - தாங் 
களேயத்தம்பண்ணிச் செல்லுமவர்க்கு முன்பே , ஏற்கவே . கதவு திறம் 
பிற்று - புகவொண்ணா கபடி சாத்திக்கொண்டது. ஸாதநாநுஷ்டா 
நத்தாலே நீக்க போகாமைக் கருளிச்செய்கிறார் ( தானே ஸம்ஸா 
ரத்தை இத்யாதி ). 

( அஅ ) 
கதவிக் கதஞ்சிறந்த கஞ்சனை முன் காய்ந்து 
அதவிப்போர்யானை யொசித்துப் - பதவியாய்ப் 
பாணியால் நீரேற்றுப் பண்டொருகால் மாவலியை 
மாணியாய்க் கொண்டிலையே மண் . 

( அக ) 
ப -உ.- கதம் - கோபத்தினால் , சிறந்த - மிகுந்த , கஞ்சனை -கம் 
ஸனை , கதவி - கோபித்து , முன் - அவன் முன்னே , காய்ந்து - முடி 
த்து , அதவி - நெருக்கி , போர் - யுத் தோமுகமான- யானை - குவல 
யாபீடத்தை , ஒசித்து - முறித்து , பதவியாய் - வழியினாலேயே , மா 
ணியாய் - ப்ரஹ்மசாரியாய்க்கொண்டு , பாணியால்- திருக்கையினால் , 
நீர் - ( தாக ) ஜலத்தை , ஏற்று - வாங்கி , பண்டு ஒருகால் - முன்பு 
ஒருகாலத்திலே , மாவலியை - மஹாபலியினிடத்திலருந்து , மன் - 
பூமியை , கொண்டிலையே - வாங்கினாயல்லையோ ? 

(அகூ ) 
வ்யா.- எண்பத்தொன்பதாம்பாட்டு.- ( கதவி ) நெஞ்சிலகற்று 
தல் ஞானம் , சீற்றத்தை யுடையனாயிருந்துள்ள கம்ஸனை . ( கதவி 
முற்காய்ந்து ) சீறிமுற் காய்ந்து ; தலைமயிரைப் பற்றி முன்னே பிடித் 
தென்னவுமாம் . (உதவியித்யாதி ) ஆனையை வ்யாபரியாத படிக் 
கீடாக அடர்த்துக்கொம்பை யொசித்து . ( பதவியாய் ) நீர்மையை 
யுடையவனாய் . கமலனைக் கொன்றாற்போலே மூலையடியன்றிக்கே 


அசு 


இரண்டாந்திருவந்தாதி 40 - பா .-- மண்ணுலகம் . 


வழிகொடு வழியேயென்றுமாம் . (பாணியால் நீரேற்று ) குடங்கை 
யால் நீரேற்று . ( பண்டித்யாக ) ஐஸ்வர்யந் தோற்றக் கொண்டாயோ ? 
அர்த்தித்வந்தோற்ற மாணியாயன்றோ கொண்டது . ( அசு ) 

அரு.- எண்பத்தொன்பதாம்பாட்டு - கதம் - சீற்றம் சிறப்பு - 
மிகுக . முற்காய்ந்து - ஏற்கவே காய்ந்தென்னுதல் ; முன்னே பிடித் 
தென்னுதல் - அதவி - அடர்த்து , போர்யனை யுத்தோமுகமா 
னயானை . பதவி - பதஸ்தனா யென்னுதல் - பதமென்று வழியாய் , 
வழியே - நேர் கொடுநேரே என்னுதல் . 

( அசு ) 
மண்ணுலக மாளேனே வானவர்க்கும் வானவனாய் 
விண்ணுலகம் தன்னகத்து மேவேனே - நண்ணித் 
திருமாலைச் செங்க ணெடியானை எங்கள் 
பெருமானைக் கைதொழுதபின் . 

( 10 ) 
ப . உ .-- திருமாலை - பரிய பதியாயும் , செம் - சிவந்த , கண் - 
நேத்ரங்களையுடையனாயும் , நெடியான் ( எங்களுக்கு ) ஆஸ்ரயிக் 
கத்தக்கவனாயும் , எங்கள் - எங்களுக்கு , பெருமானை - ஸ்வாமியுமான 
ஸர்வேஸ்வரனை , நண்ணி - கிட்டி , கைதொழுதபின் ஆஸ்ரயித்த 
பிற்பாடு , மண்ணுலகம் - பூமியே டுகூடின லோகத்தை ( லீலாவிபூ 
தியை ) , ஆளேனே - பரிபாலநம் பண்ணமாட்டேனோ ? வானவர்க்கு 
நித்யஸூரிகளுக்கும் , வானவனாய் பெருமையையுடையனாய்க் 
கொண்டு , விண்ணுலகம் தன் அகத்து - பரமபதத்திலே , மேவேனே - 
பொருந்தியிரேனோ ? 

( கூ ) 
வ்யா .-- அவ.- தொண்ணூறாம்பாட்டு.- கம்ஸனைக் கொன்றோ 
ம் ; ஆனை யைக்கொன்றோம் ; பூமியையளந்தோமென்று நம்முடைய 
செயல்களைச் சொல்லுமத்தனை யோ ? உமக்குப் பெறவேண்டுமது 
சொல்லீரோ வென்னச் சொல்லுகிறார் . 

( மண்ணித்யாதி ) ஓரடிவர நின்ற பூமியையாளுகை யெனக்கொ 
ரு பணியோ ? ( வான வரித்யாதி ) நித்யஸூரிகளுக்கவ்வருகாய் பாம 
பதத்திலிருக்கை எனக்கொரு பணியுண்டோ ? (திருமாலைச் செங்க 
ணெடியானை யெங்கள் பெருமானை நண்ணிக்கை தொழுதபின் ) ஸ்ரி 
ய பதியாய் ஸமாஸ்ரயணீயனாய் எங்களுக்கு ஸ்வாமியானவனைக் கிட் 

கைதொழுதபின் போக மோக்ஷங்களிலெனக்கொரு குறை 
யுண்டோ, 

( 50 ) 


டிக் 


இரண்டாந் திருவந்தாதி கக - பா.- பின்னால் . கஉ - பா .-- அடியால், கஎ 


பல் 


. 


தை , வணங்க 


பின்னா லருநரகம் சேராமல் பேதுறுவீர் 
முன்னால் வணங்க முயல்மினோ - பன்னூல் 
அளந்தானிக்கார்க் கடல் சூழ் ஞாலத்தை , எல்லாம் 
அளந்தா னவன்சே வடி . 

( கூக ) 
ப -உ.- பின்னால் - சரீரம் விழுந்தபின்பு , அரு - க்ரூரமான , 
நாகம் - நரகங்களில் , சேராமல் - கிட்டாதடி, பேதுறுவீர் - மனங் 
கலங்கியிருக்கிற நீங்கள் , முன்னால் - ( தே யாத்ரைக்கு ) முன்னமே , 

அநேகாான , நூல் - சாஸ்த்ரங்களினால் , அளந்தனை - நிச்ச 
யிக்க பட்டவனை , கார் - கறுத்த , சடல் ஸமுத்ரத்தினால் , சூழ் - 
சுற்றப்பட்ட , ஞாலத்தையெல்லம் - பூமியை முழுதும் , அளந்தா 
னவன் - ஆக்ரமித்தவனுடைய , சே - சிவந்த , அடி - திருப்பாதத் 

ஆஸ்ரயிக்க, முயல்மினோ - யத்தம்பண்ணுக்கோள் , 
வ்யா.- அவ.-- தொண்ணூற்றோராம்பாட்டு.- ( பின்னால் ) " சுய 
தாயைாவாவா - அர்த்ததர்சமய ப்ராப்தா : " என்கிறபடியே 

ஒ 
ன்றிலேயெல்லாமுண்டான விஷயம் , ப்ரகருகிவல்யான பின்பு நா 

ஒருவகைதப்பாது . அவ்வஷயத்தை வணங்கப்பா க்கோள் . 
( பன்னூலளந்தானை எல்லாப் ப்பமாணங்களாலும் ஜிஜ்ஞாஸிக்கப் 
பட்ட வனை . ( காரித்யாதி ) வேதை ஸமதிகம்யமாய் அரி காயிருக்கு 
மோவென்னில் ; வரையாதே எலலார் தலையிலும் அடியைவைத்த 
ஸுலபனுடைய திருவடிகளை . ( பின்னாலருநாகஞ்சேராமல் பேசிறு 

முன்னால்வணங்க முயல்மினோ) முன்னடி தோற்றாதேபாபத் 
தைப் பண்ணிப்பின்னைய நு தா பிறந்து பேதுற்றிருக்கிற நீங்கள் , 
சரீரஸமநந்தரம் வடிம்பிட்டு நிற்கிறது , பின்னைச்செய்கிறோ மென் 
மாறியிருக்க வொண்ணாது ; முற்படவணங்கிப் பினனை தேஹயாதரை 
பண்ணப் பாருங்கோள் . 

( கூக ) 
அரு.-- தொண்ணூம்றோராம் பாட்டு . - விஷயம் ஸகலபலப் 
ரதம் ; ஆஸ்ரயியுங்கோனென்றபடி . " பேதுறு வீர் , பின்னாலருகார 
கஞ் சேராமல் முன்னால வணங்கமுயல் மினோ " என்றந்வயித் தரு 
ளிச்செய்கிறார் ( முன்னடிதோற்றாதே இதயாதி .) 

( கக ) 
அடியால் முன் கஞ்சனச்செற்று , அமரரேத்தும் 
படியான் கொடிமேல் புள்கொண்டான் - நெடியான்றன் 


கம் 


의의 


இரண்டாந்திருவந்தாதி கூகூ - பா . - கடிது . 


நாமமே யேத்துமின்க ளேத்தினால் , தாம் வேண்டும் 
காமமேகாட்டும் கடிது . 

ப.உ. - அடியால் - பாதத்தினால் , முன் - முன்னே , கஞ்சனை 
கம்ஸனை , செற்று - (உதைத்துக் கொன்று , அமரர் - (ப்ரஹ்மாதி ) 
தேவர்களால் , ஏத்தும் - ஸ்துதிக்கத்தக்க, படியான் - ஸ்வபாவத்தை 
புடையனாயும் , கொடிமேல் - த்வஜத்தின்மேலே , புள் - கருடபக்ஷி 
யை , கொண்டான் - வஹித்தவனாயும் , நெடியான் தன் - தீர்க்கசிந் 
தையையுடையனுமான , ஸர்வேஸ்வானுடைய , நாமமே - திருநாமத் 
தையே , ஏத்து மின்கள் - ஸ்தோத்ரம் பண்ணுங்கோள் . ஏத்தினால் - 
ஸ்தோத்ரம் பண்ணினால் , தாம் - தாங்கள் , வேடும் - அபேக்ஷிக் 
கும் , காமம் - புருஷார்த்த சதை , கடிது - சீக்கிரத்திலேயே , காட் 
டும் - தர்சிப்பிக்கும் ( கொடுக்கும் ) . 

( கூஉ ) 
வ்யா - தொண்ணூற்றிரண்டாம்பாட்டு - ( அடியால் ) கம்ஸன் 
ஈஸ்வரனை வஞ்சிக்க நினைக்தத்தை யவனுக்கு முன் னே போலித் 
திருவடிகளாலே மார்விலே ஏறி முடித்தவன் . ( அமரரேத்தும்படி 
யான் ) குடியிருப்புப் பெற்றோ மென்று ப்ரஹ்மாதிகளேத்தும் 
ஸ்வபாவத்தை யுடையவன் . ( சொடி மேல்புட் கொண்டான் ) ரக்ஷ 
ணத்துக்குக கொடிகட்டியிருக்கிறவன் . ( நெடியான்றன்னமமேயேத் 
துமின்கள் ) ஒருநாள் ஒரு திருநாமஞ் சொன்னவனை ஒரு நாளும் மற 
வாதவனுடைய திருநாமங்களை யேத்துங்கோள் . ( ஏத்தினாலித்யாதி ) 
ப்ரதிபந்தகம் போக்குகை , ஐஸ்வர்யம் , ஆத்மலாபம் , தன்னத்தரு 
கை , எல்லாங் கிடைக்கும் . ( கடிது ) தேவதாங்க ரபஜரும்போலே பலத் 
துக்கு விளம்பமில்லை . 

( கூஉ ) 
கடிது கொடு நரகம் பிற்காலும் செய்கை 
கொடி.தென் றதுகூடா முன்னம் - வடிசங்கம் 
கொண்டானைக் கூந்தல் வாய் கீண்டானைக் கொங்கைநஞ் 
சுண்டானை யேத்துமினோ வுற்று . 

( கூகூ ) 
ப - உ . --கொடு - க்ரூரமான , நரகம் - நரகம் , கடிது கொடியது ; 
பிற்காலும் - அங்குச்சென்றபின்பும் , செய்கை - ( பமபடர்கள் ) க்ருத் 
யம் , கொடிது - க்ரூரமானது ; என்று - இப்படி நினைத்து , அது - 
அந்தநரகம் , கூடாமுன்னம் - ஸம்பவிப்பதற்கு மன்னமே , வடி கூ 
மையான , சங்கம் - ஸ்ரீபாஞ்சஜந்யத்தை , கொண்டானை - கையிலே 


இரண்டாந்திருவந்தாதி கச - பா.- உற்று . 


அசு 


ந்தினவனும் , கூந்தல் - கேசியினுடைய , வாய் - வாயை , கீண்டானை 
பிளந்தவனும் , கொங்கை - ( பூதனையின் ) ஸ்தநத்திலிருந்த , நஞ்சு 
விஷத்தை , உண்டானை - புஜித்தவனுமானவனை , உற்று - பொரு 
ந்தி , ஏத்துமினோ - ஸ்துதியுங்கோள் . 

( க ) 


ள 


வ்யா.- அவ.- தொண்ணூற்று மூன்றாம்பாட்டு.- ( கடிது ) ஆம் 
ரயிக்கைக்கொரு உபாயஞ்சொல்லுகிறது . 

( கடிதித்யாதி ) நரகதர்சநமோகடிது ; பின்பு அங்குச்செயல்களோ 
கொடிது . ருதிரவாறுகளிலே புகடுகை, வாட்போன்றிருந்துள்ள 
கோரைகளிலே ஏறிடுகை. இவற்றைய நு ஸந்தித்து . ( அது கூடா 
முன்னம் ) அவை கிட்டுவதுக்கு முன்னே . (வடிசங்கங்கொண்டானை ) 
கூரிய ஸ்ரீபாஞ்சஜந்யத்தைக் கைபிலே ஆயுதமாகக் கொண்டவனை . 
கேசியின் வாயைக்கிழித்தவனை . ( கொங்கை நஞ்சுண்டானை ) பூ 
யை முடித்தவனை . (ஏத்துமினோவுற்று ) நரகங்கொடிதென்று அநு 
ந்திக்க விரோதி நிரஸசீலனானவனைக்கிட்டி ஏத்தலாம் . ( சு ) 
உற்று வணங்கித் தொழுமின் , உலகேழும் 
முற்றும் விழுங்கும் முகில் வண்ணன் - பற்றிப் 
பொருந்தா தான் மார்பிடந்து பூம்பாடகத்துள் 
இருந்தானை ஏத்துமென் நெஞ்சு 

( கூச ) 
ப - உ.- உலகேழும் - ஏழுலோகங்களையும் , முற்றும் - ஸம்பூர்ண 
மாக , விழுங்கும் - அமுது செய்தவனாயும் , முகில் - மேகம் போன்ற , 
வண்ணன் - திருமேனியையுடையனயும் , பற்றி - பிடித்து , பொருக் 
தாதான் - ( தன்னை ) அடுக்காதஹிரண்யனுடைய , மார்பு - வக்ஷஸ் 
ஸை , இடந்து - பிளந்து , பூ - அழகிய , பாடகத்துள் - பாடகம் என் 
கிற திவ்யதேசத்தில் , இருந்தானை - நித்யவாஸம் பண்ணுகிறவனை ,, 
என் என்னுடைய , 

நெஞ்சு - மாஸ்ஸு , ஏத்தும் - ஸ்துதிக்கும் , 
( நீங்களும் இப் டியே ), உற்று - பொருந்தி , வணங்கி - திருவடிகளில் 
விழுந்து , தொழுமின் - ஆம்ரயியுங்கோள் . 

( கச ) 
வ்யா . - அவ .-- தொண்ணூற்றுநாலாம்பாட்டு, - (உற்று ) என் 
னுடைய நெஞ்சு ஏத்து கிறாற்போலே நீங்களுமேத்துங்கோளென் 
கிறார் . தான் நமஸ்கரித்துக் காட்டி ப்ரஜையை நமஸ்கரிப்பிப்பா 
ரைப்போலே . 


க 0 இரண்டாந்திருவந்தாதி கூரு- பா.- என்னெஞ்சமேயான் . 


- 


ன 


( உற்றித்யாதி ) கிட்டி அபிமாக சூக்யராய்த் தொழுங்கோள் . 
(உலகித்யாதி ) லோகமொன்றும் பிரிகதிர்படாதபடி தன் வயிற்றிலே 
வைத்து ரக்ஷித்து , ப்ரஜை பால்குடித்தால் தாயுடம்பு நிறம் பெறு 
மாப் போலே பரமஹரமான வடிவையுடையவனாய் , பொருந்தாத 
ஹிரண்யன் மார்பைப் பற்றி பிடந்து பின்னுமாஸ்ரிதவிரோதிகளைப் 
போக்கவேணுமென்று திருப்பாடகத்திலே எழுந்தருளியிருக்கிறவனை 
யேத்தா நின்ற தென்னெஞ்சு 

( கூச ) 
என் னெஞ்சமேயா னென் சென்னியான் , தானவனை 
வன் னெஞ்சம் கீண்ட மணி வண்ணன் - முன்னம் சே 
யூழியா னூழி பெயர்த்தான் , உலகேத்தும் 
ஆழியா னத்தி யூரான் . 

(கரு ) 
ப.உ .-- தானவனை 

அஸானான ஹிரண்யனுடைய , 

வல் 
கடினமான , நெஞ்சம் - மார்பை , கீண்ட - பிளந்தவனும் , மணி - 
நீலரத்நம் போன்ற , வண்ணன் - திருமேனியையுடையவனும் , முன் 
னம் - முற்காலத்தில் , சே - அழகிய , ஊழியான் - பூமியோடு கூடி 

லோகங்களில் வஸிக்கிறவனும் , ஊழி - காலோபலக்ஷிதமான 
லோகத்தை , பெயர்த்தான் , உண்டாக்கினவனும் , உலகு - லோகத் 
திலுள்ளவர்கள் , ஏத்தும் - ஸ்துதிக்கை காக , ஆழியான் - திருப்பாற் 
கடலில் பள்ளி கொண்டவனும் , அத்தியூரான் - அத்தியூரில் எழுந்தரு 
ளியிருக்கிறவனுமான ஸர்வேஸ்வரன் , என்- என்னுடைய , நெஞ்சம் - 
ஹ்ருதயத்திலே, மேயான் - பொருந்தி வாஸம்பண்ணாநின்றான் ; என் 
சென்னியான் என்னுடைய சிரஸ்ஸில் வாஸம் பண்ணாநின்றான் . ( ) 

வ்யா . - தொண்ணூற்றைந்தாம்பாட்டு - ( என்னெஞ்சமேயானி 
த்யாதி ) ஹிரண்யனுடைய " To போஹழ - ஈஸ்வரோஹம் 
என்ற திண்ணி பநெஞ்சைக்கீண் டுசிறுக்கன் விரோதிபோயிற்றென்று 
புகாத்த வடிவையுடையவன் . ( முன்ன மித்யாதி ) தன்னாலேஸ்ருஷ்ட 
மான ஜகத்திலேயுள்ளான் . ( ஊழியித்யாதி ) காலோபலக்ஷித ஸகலப 
தார்த்தங்களையு மண்டாக்கினவன் ; எல்லாருமேத்தும்படி திருப்பாற் 
கடலிலேகண்வளர்ந்தருளுகிறவன் . ( அத்தியூரான் ) கிருவத்தியூரிலே 
நிற்கிறவன் . ( என் சென்னியான் ) என்னெஞ்சினுள்ளான் . " தலைமேல 
தாளிணைகள் நிலைபேரானென்னெஞ்சத்து " 

எஞ்சத்து " என்கிறப்டியே . ( கூரு ) 
அரு.- தொண்ணூற்றைந்தாம்பாட்டு . - ஊ 

ஊழியான் ஜகத்து 
க்கு உபலக்ஷணமாய் ஜகத்திலே யுள்ளானென்கிறது - பேர்க்கை - 
திருப்புகையாய் ஸம்ஹ்ருதமானத்தை யுண்டாக்குகை . 


12 


க 


இரண்டாந் திருவந்தாதி கசு- பா.- அத்தியூரான் . கஎ - பா .-- எங்கள் , கக 


வளர்ந்த 


கும் 


கசு 


அத்தி யூரான் புள்ளை யூர்வான் , அணிமணியின் 
துத்தி சேர் நாகத்தின் மேல் துயில் வான் - * முத்தீ 
மறை யாவான் மாகடல் நஞ்சுண்டான் றனக்கும் 
இறையாவா னெங்கள் பிரான் . 

( கூசு ) 
ப - உ .-- புள்ளை - பக்ஷிபான பெரியதிருவடியை, ஊர்வான்-நடத் 
துமவனாய் , அணி - பூணப்பட்ட , மணி , மாணிக்கங்களும் , இன் - 
அழகிய , துத்தி - படத்தின் புள்ளிகளும் , சேர் - சேர்ந்திருக்கிற , நாக 
த்தின் மேல் , திருவநந்தாழ்வான் மேலே , துயில்வான் , கண்வ 
ருளுமவனாய் , முத்தீ - மூன்றக்நிகளை ப்ரதிபாதிக்கிற மறையாவான் , 
வேதங்களில் ப்ரதிபாதிக்கப்பட்டவனுமாய் , மா - பெரிய , கடல் 
ஸ்முகரத்திலேயுண்டான , நஞ்சு - விஷத்தை, உண்டான் தனக் 

விழுங்கினருத்ரனுக்கும் , இறையாவான் - ஸ்வா மியானவனு 
மாய் , எங்கள் - எங்களுக்கு , பிரான் - உபகாரகனுமானவன் , அத்தி 
யூரான் - திருவத்தி யூரி லெழுந்தருளியிருக்கிறான் . 

வ்யா.- தொண்ணூற்றாறாம்பாட்டு.- ( அத்தியூரானித்யாதி ) 
இரண்டாலும் ஸர்வேம்வரனெனறபடி . ( முத்தீமறையாவான் . ) மூ 
ன்றக்கியையுஞ் சொல்லப்படா நின்ற வேதத்தாலே ஸமாராத்யதயா 
ப்ரதிபாதிக்கப்பட்டவன் . " முத்திமறையா வான் என்று பாடமாகில் 
மோக்ஷபரதிபாதக வேதத்தாலே ப்ரதிபாத்யனென்றபடி .- ( மா கடலி 
த்யாதி ) அபிமாநியானருத்ரனுக்கும் ஈஸ்வரனானவன் . எங்கள் பிரா 
னாகைக்காக திருவத்தியூரிலே நின்றான் . 

( கூசு ) 
அரு.- தொண்ணூற்றாறாம்பாட்டு.- கருடவா ஹநத்வம் , சேஷ 
சாயித்வமாகிற இரண்டாலும் , அணிமணியின துத்திசேர் நாகத்தின் 
மேல் - பணங்களிலே அழகிய மணிகளையுடைத்தாய் திருவடி நிலை 
கள் போலே யிருக்கிற திருமண சேர்ந்த திருவந்தாழ்வான்மேலே . ( ) 
எங்கள் பெருமா னிமையோர் தலை மகன் நீ 
செங்க ணெடுமால் திருமார்பா - பொங்கு 
படமூக்கினா யிரவாய்ப் பாம்பணைமேல் சேர்ந்தாய் 
குடமூக்கில் கோயிலாக் கொண்டு . 

( கூ எ ) 
ப - உ .-- திரு - லக்ஷ்மியை , மார்பா - திருமார்பிலுடையவனே ! 
இமையோர் - நித்யஸூரிகளுக்கு , தலைமகன் - அதிபதியாயும் , செம் - 

( பா ) * முத்தி , 


இரண்டாந்திருவந்தாதி க அ - பா . - கொண்டு . 


சிவந்த , கண் - நேத்ரங்களையுடையனாயும் , நெடு - ஸர்வாதிகனாயும் , 
மால் - ஸர்வேஸ்வரனாயும் , எங்கள் , எங்களுக்கு , பெருமான் - ஸ்வா 
மியுமான , நீ - நீ , 

நீ - நீ , குடமூக்கு - திருக்குடந்தையை , கோயிலாக் 
கொண்டு - கோயிலாகத்திருவுள்ளம்பற்றி , பொங்கு - வருத்தியடை 
ந்திருக்கிற , படம் - பணங்களையும் , மூக்கின் -நாஸிகையையுமுடைய 
னும் , ஆயிரவாய் - ஆயிரம் வாயையுடையனுமான , பாம்பு - திருவ 
கந்தாழ்வானாகிற , அணைமேல் படுக்கையின் மேலே , சேர்ந்தாய் -பள் 
ளிகொண்டருளினாய் . 

( கூஎ ) 
வ்யா .-- தொண்ணூற்றேழாம்பாட்டு .- ( எங்கள் பெருமானிக் 
யாதி ) எங்களுக்கு ஸ்வாமியான ஸௌலப்யத்துக்கு மேலே நித்யஸு 
ரி போக்யனாய் , ஸ்ருதிப் ரஸித்தமான கண்ணையுடையனாய் , மரிய :பதி 
யானவனே ! ( பொங்கித்யாதி ) விஸ்த்ருதமான படங்களையும் மூக்கை 
யு முடையனான திருவநந்தாழ்வான் மேலே கணவளர்ந்தாய் , திருக் 
குடந்தையைக் கோயிலாகக் கொண்டு பாம்பணை மேல் சேர்ந்தா 
யென்றந்வயம் . 

( கூஎ ) 


களை 


கொண்டு வளர்க்கக் குழவியாய்த் தான் வளர்ந்தது 
உண்ட துலகேழு முள்ளொடுங்கக் - கொணடு 
குடமாடிக் கோவலனாய் மேவி , என் னெஞ்சம் 
டமாகக் கொண்ட விறை. 

( கூ அ ) 
ப -உ.- கோவலனாய் இடையனாய் , குடம்கொண்டு - குடங் 
எடுத்துக்கொண்டு , ஆடி - கூத்தாடி , 

கூத்தாடி , என் - என்னுடைய , 
நெஞ்சம் - மநஸ்ஸை , 

மேவி - பொருந்தி , இடமாக - ஸ் காநமாக , 
கொண்ட - அங்கீகரித்த , இறை - ஸ்வாமியானவன் , கொண்டு - 
( சிலர் ) எடுத்துக்கொண்டு , வளர்க்க , - வளர்க்கும்படி , குழவியாய் - 
பாலனாய் , தான் - ஸ்வயம் , வளர்ந்தது - வ்ருத்தியடைந்தான் ; ( அக் 
காலத்தில் ) , உலகேழும் - ஸபகலோகங்களும் , உள் - (வயிற்றின் ) 
உள்ளே , ஒருக்க - அடங்கும்படி , உண்டது - அமுது செய்தான் ( ) 

வ்யா .-- தொண்ணூற்றெட்டாம்பாட்டு.-- (கொண்டித்யாதி )எடு 
த்து வளர்க்க வேண்டுமபடி குழவியாய்த்தான் வளர்ந்தது . ஸ்தநந்த 
யாவஸ்தையிலே வயிற்றிலே வைத்தது அடங்க உலகேழும் . தனக் 
குரக்ஷகர்வேண்டியிருக்கிற அவஸ்தையிலே லோகத்துக்கு ரக்ஷகனா 


இரண்டாந்திருவந்தாதி ககூ - பா.- இறை. 


கூக 


னான் . ( கொண்டித்யாதி ) இடையனாய் ஜாதிக்கு சிதமான கூத்தை 
யாடி என்னெஞ்சிலே பொருகதி இரங்கப்பண்ணி என்னெஞ்சைக் 
கோயிலாகக் கொண்ட ஈஸ்வரனுண்டது லகேழு முள்ளொடுங்க . ( ) 


கொண்டாடி . 


அரு.-- தொண்ணூற்றெட்டாம்பாட்டு.-- கோவலனாய் குடங் 

( கஅ ) 
இறையெம் பெருமா னருளென்று , இமையோர் 
முறை நின்று மொய் மலர்கள் தூவ - அறை கழல 
சேவடியான் செங்க ணெடியான் , குறளுருவாய் 
* மாவலியை மண் கொண்டான் மால் . 

( கூக ) 
ப - உ .-- எம்பெருமான் - எங்களுக்கு ஸ்வாமியான , இறை - 
ஸர்வேஸ்வரனே ! அருள் - க்ருபைபண்ணு ; என்று - இப்படி ப்ரா 
ர்த்தித்து , இமையோர் - தேவர்கள் , முறைநிண்று - வரின் 

சையா 
யிருந்து , மொய் - அழகிய , மலர்கள் - புஷ்பங்களை , தூவ - ஸமர்ப் 
பிக்க , அறை - சப்தியாநின்ற , கழல - வீரத்தண்டையையுடைய , 
சே - சிவந்த , அடியான் - திருவடி -ளையுடையனாயும் , செம் - சிவந்த , 
கண் 

நேத்ரங்களையுடையனாயும் , நெடியான் - ஸர்வாதிகனுமான ஸர் 
வேய்வான் , மால் - ( அவர்கள் விஷயத்தில் ) வ்யாமோஹத்தையு 
டையனாய்க்கொண்டு , குறளுருவாய் - வாயரூபத்தையுடையனாய் 
( அவதரித்து , மாவலியை - மஹாபலியினிடத்தில் நின்றும் , மண் 
பூமியை , கொண்டான் வசமாக்கிக்கொண்டான் . 

வ்யா . - தொண்ணூற்றொன்பதாம்பாட்டு - (இறையித்யாதி ) அ 
ஸ்மத்ஸ்வாமியான ஈஸ்வரனே ! அருளென்று ஒன்று கேட்டவன்றா 
கப்பாடி காப்பாரை வளைப்பாரைப்போலே பாஹழ - ஈஸ்வ 
ரோஹம் " என்று தின காளங்களைப்பொகட்டு தேவர்கள் புஷ்பக் 
தூவியால்ரயிக்க . ( அறைகழல சேவடியான் ) த்வநியாநின்ற வீரக்கழ 
லையுடையசிவந்த திருவடிகளையுடையவன் . எல்லா வாபரணங்களுக்கு 
முபலக்ஷணம் . ( செங்கணெடியான் ) ஸர்வேஸ்வரன் குறளுருவாய்ச் 
சென்று (மாவலியை மண்கொண்டான் மால் ) ஆயரிதார்த்தமாகச் சு 
ருக்கினவடிவை யுடைபனாய் மஹாபலி பக்கலிலே மண் கொண்ட 
வ்யா முக்தன். 

( கசு ) 
( பா ) * மாவடி 


உவில் , 


இரண்டாந்திருவந்தாதி 100 - பா .-- மாலே . 


அரு.-- தொண்ணூற்றொன்பதாம்பாட்டு .-- மாவடிவிலென்றும் மா 
வலியை யென்றும் பாடபேதம் - மாவடிவு- பெரியவடிவு . ( கூசு ) 
மாலே நெடியோனே கண்ணனே, விண்ணவர்க்கு 
மேலா வியன் தழாய்க் கண்ணியனே - மேலாய் 
விளவின்காய் கன்றினால் வீழ்த்தவ னே , என்றன் 
அளவன்றால் யானுடைய வன்பு . 

( க 00 ) 
இரண்டாந்திருவந்தாதி முற்றிற்று . 
பூதத்தாழ்வார் திருவடிகளே சரணம் . 


- : 0 : 


ப - உ .-- மாலே ( குணங்களின் 

பெருமையையுடையவனே ! 
நெடியோனே - ( ஸ்வரூபத்தினாலும் விபூதியினாலும் .) அபரிச்சிக் 
நனே ! கண்ணனே - ( ஸமஸ்தத்துக்கும் ) நிர்வாஹகனே ! விண்ண 
வர்க்கு - நித்யஸ்ரிகளைக் காட்டிலும் , மேலா - உயர்ந்தவனாயிருக் 
கிறவனே ! வியன் - ஆஸ்சர்யகரமான , துழாய் கண்ணியனே-திருத் 
துழாய மாலையையுடையவனே ! மேலாய் - அதுக்குமேல் க்ருஷ்ணனா 
யவதரித்தவனாய் , விளவின காய் (அஸுரனான )விளாமரத்தின்காயை, 
கன்றினால் - ( அஸுரனான ) கன்றாலே , வீழ்த்தவனே - விழச்செய் 
தவ 

னே ! யானுடைய - உன்விஷயமாய ) நானுடைத்தான , அன்பு - 
ஸ்நேஹம் , என றனளவு என்னிடத்தில் , அன்று- அடங்கிகின்றது ) 
அன்று , ஆல் - ஆஸ்சர்யம் , 

( 500 ) 
வ்யா -- நூறாமபாட்டு .-- (மாவே ) ஸர்வாதிகனே ! (நெடியோனே ) 
அபரிச்சேத்யனானவனே ! விண்ண வரித்யாதி ) நித்ய ஸூரிகளு + கவ் 
வருகாய் ஐஸ்வாய ஸூசகமான திருத்துழாய்மாலையையுடையையாய் ! 
( மேலாலித்யாதி ) பண்டுகன்றாலே விளங்காயை விழவிட்டவனே ! 
( என்றனித்யாதி ) என்னாஸ்ரயததினளவன்று உன்பக்கல் ஸ்நேஹம் . 
இத்தையகஞ்சுரிப்படுத்த வேணும் . 

( க 00 ) 
இரண்டாந்திருவந்தாதி வ்யாக்யா நம் 

முற்றிற்று . 
பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் , 


: 0 : 


( க 00 ) 


அரு . - நூ றாம்பாட்டு . - ஆல் - ஆங்சர்யம் . 
இரண்டாந்திருவந்தாதி வ்யாக்யாந அரும்பதம் முற்றிற்று . 

அப்பிள்ளை திருவடிகளே சரணம் . 


